T. 682 


திருவள்ளுவர் 
திரு 
ருக்குறள் 


மணக்குடவருரை . 


அறத்துப்பால் . 


வ . உ . சிதம்பரம் பிள்ளை , 

பிரம்பூர் , சென்னை . 


K. R. Press , Madras, 1917 . 


7 


பதிப்புரை . 


ஒரெல்லாம ஓறைத்து விளங்கும் செந்தமிழ் நூல 
களிற் சிறந்தது , * திருக்குறள் என்று வழங்கும் வள்ளுவர் 
நூல் . " தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் , பரிமே லழகர் 
பருதி - திருமலையர் , மல்லர் கவிப்பெருமாள் காளிங்கர் வள்ளு 
வர் நூற் , கெல்லை உரையெழுதி னோர் . " அப்பதின்மர் உரை 
களில் தற்காலம் தமிழ்நாட்டில் பயின்று வழங்குவது 
பரிமேலழகருரை ஒன்றே . அவ்வுரையைச் சிலவருடங் 
களுக்கு முன்னர் யான் படிக்கத் தொடங்கினேன் . அப் 
பாழுது மற்றைய ஒன்பதின்மர் உரைகளையும் பார்க்க 
வண்டு மென்னும் அவ : எனக்கு உண்டாயிற்று . அத 
தல் , தமிழ் நூல்கள் இருக்கும் இடங்களில் அவற்றைத் 
டவும் தேடுவிக்கவும் முயன்றேன் . 

அம்முயற்சியின் பயனாக எனக்குக் கிடைத்தவ 
மணக்குடவ ருரைப்பிரதி ஒன்று . அது வள்ளுவ 
த்துக்களைத் தெள்ளென விளக்குவ தாகவும் , இனிய 
ந்தமிழ் நடையில் எழுதப்பெற்ற தாகவும் தோன்றிந்து . 
துபற்றி , யான் அதனை அச்சிட்டு வெளிப்படுத்தக் கரு 
ச் , சென்னை அரசாட்சியாரது கையெழுத்துப் புத்த 1. ச : 
லயிலுள்ள மணக்குடவ ருரைப்பிரதியோடு ஒத்துப்பார்த் 
தன் . அரசாட்சிப் புத்தகசாலைப்பிரதியில் அதிகாரப் 
பெயரும் முறையும் பரிமேலழகருரையைப் பின்பற்றி 


பதிப்புரை 


சுவாமி 


யிருக்கின்றன . அன்றியும் , அதில் சில குறள்களின் 

மூல 
மும் உரையும் சிதைந்தும் குறைந்து மிருக்கின்றன . 

பின்னர் , மஹாமஹோபாத்தியாயர் மகா ள- -ஸ்ரீ . 
உ . வே . சாமிநாதையரவர்களிடத்துள்ள மணக்குடவ 
ருரைப்பிரதியைத் தருவித்துப் பார்த்தேன் . அது , மேற் 
கூறிய அரசாட்சிப் புத்தகசாலைப் பிரதியினின்று பிரதி 
செய்யப்பட்டதாகத் தெரிந்தது . ஆயினும் , அதனையும் 
ஸ்ரீ . சகஜாநந்த 

யவர்களையும் 

துணையாகக் 
கொண்டு , எனது பிரதியில் ஸ்ருஷ்டி ஸ்திதி ஸம்ஹாரம் 
என்னும் மூன்றையும் புரிந்து மணக்குடவருரையை ஒரு 
வாறு பூரணமாக்கி அச்சிற்குக் கொடுத்தேன் . 

அஃது அச்சாகிவருங்காலையில் சென்னைப் பச்சை 
யப்பன் கல்லூரி சுதேசபாஷா அத்தியக்ஷகர் ஸ்ரீமான் தி . 
செல்வகேசவராய முதலியா ரவர்களும் , சென்னைக் கிரிஸ்டி 
யன் கல்லூரி சுதேசபாஷா அத்தியக்ஷகர் ஸ்ரீமான் த.கனக 
சுந்தரம் பிள்ளையவர்களும் அதனைப் பலமுறை பார்த்துச் 
சீர்படுத்தித் தந்தார்கள் . அவர்களது அவ்வுதவியாலும் , 
தென்னாபிரிக்காவிலுள்ள இந்திய சகோதரர்களது பொரு 
ளுதவியாலும் , அறத்துப்பால் அச்சாகிமுடிந்து இப்புத்தக 
வடிவமாக வெளிவருகின்றது . 

மணக்குடவரும் பரிமேலழகரும் அதிகார முறை 
யிற் சிறிதும் குறட்பாக்களின் முறையிற் பெரிதும் வேறு 
பட்டிருப்பதோடு , பல குறள்களில் வெவ்வேறு பாடங்கள் 
கொண்டும் , பலபல குறள்களுக்கு வெவ்வேறு பொருள் 


iy 


பதிப்பு 


கள் உரைத்து முள்ளனர் . இவ்வேற்றுமைகளைக் காண்பார் 
திருக்குறளின் பெருமையையும் அதன் மூலபாடங்கள் 
வேறுபட்டுள்ள தன்மையையும் நன்கு அறிவதோடு , குறள் 
களுக்கு இருவரும் உரைத்துள்ள பொருள்களைச் 

சர் 
தூக்கிப்பார்க்கவும் புதிய பொருள்கள் உரைக்கவும் முயலு 
வர் . அவர் அவ்வாறு செய்யவேண்டு மென்னும் விருப் 
பமே , யான் இவ்வுரையை அச்சிடத் துணிந்ததற்கு முக் 
கிய காரணம் . 


ஆண்பாலாரும் பெண்பாலாருமான வித்தியார்த் 
திகள் இந்நூலை எளிதில் கற்குமாறு இதன் மூலத்தையும் 
உரையையும் மணக்குடவர் கருத்திற்கு இயைந்தபடி 
சந்தி பிரித்துப் பதிப்பித்துள்ளேன் . 

உரையில் 
யான் சேர்த்த எனது சொந்தச்சரக்குகளை [ ] இவ்வித 
இணைப்பகரக் குறிக்களுக்குள் அமைத்துள்ளேன் . இப் 
பதிப்புரையின் பின்னர் அறத்துப்பாலின் அதிகார அட்ட 
வணை யொன்று சேர்த்துள்ளேன் . குறள்களின் முதற் 
குறிப்பகராதி முதலியன நூலின் முடிவில் சேர்க்கப்படும் . 

இந்நூலை யான் அச்சிடுதல் சம்பந்தமாக 
மஹா 
மஹோபாத்தியாயர் . மகா ---- ஸ்ரீ . உ . வே . சாமிநாதைய 
ரவர்களும் , ஸ்ரீ . சகஜாநந்த சுவாமியவர்களும் , ஸ்ரீமான் 
தி . 

செல்வகேசவராய முதலியாரவர்களும் , ஸ்ரீமான் 
த . கனகசுந்தரம் பிள்ளை :பவர்களும் , தென் ஆபிரிக்காவி 
லுள்ள இந்தியசகோதரர்களும் எனக்குச் செய்த மேற் 
குறித்த நன்றிகள் " காலத்தினாற்செய்த " வையும் 


فن 


<< எழு 


பதிப்புரை 


மை எழுபிறப்பும் உள்ளத்தக்கவையு மாகும் . 


இந்நூலின் ஒவ்வொரு பாலும் அச்சாகி முடிந்தவு 
டன் வெளிவருதல் நலமென்று எனக்கு 

எனக்கு இப்பொடி 

இப்பொழுது 
தோன்றுவதனால் , இன்றுவரையில் அச்சாகி முடிந்திருக் 
கிற அறத்துப்பாலை இப்பொழுது வெளியிடுகின்றேன் . 
பொருட்பாலும் காமத்துப்பாலும் விரைவில் அச்சாகி 
வெளிவரும் . 

இந்நூலை பான் அச்சிடத்தொடங்கிய பின்னர்க் 
காகிதத்தின் விலை மிக 

எறிவிட்டதால் , இதற்கு முன் 
குறித்த விலை ரூபா இரண்டை ரூபா மூன்றாக ஏற்றி , 
அதனை அறத்துப்பாலுக்கு ரூபா 1-0-0 ம் , பொருட் 
பாலுக்கு ரூபா 

] -1-0 ம் . காமத்துப்பாலுக்கு 
() -12-1 ) மாக விதானம் ! சய்துள்ளேன் . 

திருவள்ளுவர் திருக்குறளைக் கற்கும் ஒவ்வொருவ 
ரும் , தத்தமக்குக் கிடைக்கும் 

கிடைக்கும் உரைகளைத் துணையாக 
வைத்துக்கொண்டு , குறள்களின் பொருள்களைத் 
ஆராயவேண்டு மென்பது என் விருப்பம் . பரிமேலழம் 
ருரையையும் அதன் வழிவந்த உரைகளையும் தவிர வேறு 
உரைகளை யாரேனும் காண்பாராயின் , அவ்விவரத்தை 
எனக்குத் தெரிவிக்குமாறு அவர்களை 

அவர்களை வேண்டிக்கொள் 
ளுகிறேன் . 

பிரம்பூர் , சென்னை . 
பிங்கள நல 

வ . உ . சிதம்பரம் பிள்ளை . 
சித்திரை மீ 13 உ . 


தாமே 


V 


அறத்துப்பாலின் அதிகார அட்டவணை . 


அதிகாரம் . 


பக்கம் . 


பாயிரம் 


க 


S 
d 
க 


கஉ 


கசு 


E 


உ 0 


எ 


உச 


உஎ 


கடவுள் வாழ்த்து 
2உ வான் சிறப்பு 
கூ நீத்தார் பெருமை 
அறன் வலியுறுத்தல் 

இல்லறவியபல் 
இல்வாழ்க்கை 
வாழ்க்கைத்துணைநலம் 
மக்கட்பேறு 
의 அன்புடைமை 
விருந்தோம்பல் 
வாய்மையுடைமை 

செய்ந்நன்றியறிதல் 
க 2 நடுவுநிலைமை 
ககூ பொறையுடைமை 

ஒழுக்கமுடைமை 
கரு பிறனில் விழையாமை 

வெகுளாமை 
கஎ இன்னாசெய்யாமை 
க.வு கொல்லாமை 


கூ 


ஙக 


க 0 


கக 


கூஅ 


ச 2 


சரு 


சச்சு, 


ருஉ 


கசு 


ருசு 


நகூ 


yii 


அறத்துப்பாலின் அதிகார அட்டவணை 


கரு 


கூ 


எத 


ககூ புலான் மறுத்தல் 
2. கள்ளாமை 
உக தீவினையச்சம் 
உஉ ஒப்புரவறிதல் 
உகூ ஈகையுடைமை 
உச புகழுடைமை 


எா 


எகூ 


அங 


துறவறவியல் 


அஎ 


கள் 


கூள 


-1 


உக 


ககே 


உரு அருளுடைமை 
உசு இனியவைகூறல் 
உஎ அடக்க முடைமை 
உவு தவமுடைமை 

கூடாவொழுக்கம் 
கூ 0 அழுக்காறாமை 
கூக 

வெஃகாமை 
கூ 2 புறங்கூறாமை 
கூகூ பயனில சொல்லாமை 

நிலையாமை 


காரு 


ககே 


கக . 


ககசு 


520 


கஉசு 


நரு துறவுடைமை 
கூசு மெய்யுணர்தல் 
கூஎ அவாவறுத்தல் 


கஉஎ 


கங 2 


ஊழியல் 


கூவு ஊழ் 


கஙசு 


vili 


திருவள்ளுவர் 
திருக்குறள். 


மண்க்கடவருரை. 


அறத்துப்பால் . 


பாயிரம் . 


( பாயிரமாவது , நூன்முகம் .) 


முதலாவது.-- கடவுள் வாழ்த்து . 


( கடவுள் வாழ்த்தாவது , கடவுளை வாழ்த்தும் வாழ்த்து .) 
அகர முதல எழுத்தெல்லாம் ; ஆதி 
பகவன் முதற்றே உலகு . 

இதன் பொருள் : - எழுத்தெல்லாம் அகரம் முதல் - எழுத்துக் 
களெல்லாம் அகரமாகிய எழுத்தைத் தமக்கு முதலாக உடையன ; 
( அவ்வண்ணமே ), 23 : கு ஆதிபகவன் முதற்று - உலகம் ஆதியாகிய 
பகவனைத் தனக்கு முதலாக உடைத்து . 

உலககாரணன் ஆதிபகவ னென்றார் . 


கற்றதனா லாய பயனென்கொல் , வாலறிவன் 
நற்றாள் தொழாஅர் எனின் ? 


கு 


பாயிரம் 


இ - ள் : - கற்றதனால் ஆய பயன் என் - ( மேற்கூறிய எழுத்தி 
னானாகிய சொற்களையெல்லாம் ) கற்றதனானாகிய பயன் ( வேறு )யாது , 
வால் அறிவன் நல் தாள் தொழார் எனின் - விளங்கின அறிவினை 
யுடையவன் திருவடியைத் தொழா ராயின் ? ( கொல் - அசை . ) 

சொல்லினானே பொருள் அறியப்படு மாதலான் , அதனைக் கற் 
கவே மெய்யுணர்ந்து வீடு பெறலாகும் . " கற்பக் கழிமட மஃகும் ” 
என்றாரு முளர் . 

மீண்டும் வணக்கம் கூறிய தெற்றுக் கென்றார் க்கு , கற்றதனால் 
பயன் இது வென்பதூஉம் , வேறு வேறு பயன் இல்லை யென்ப 
தூஉம் கூறிற்று . 


மலர்மிசை யேகினான் மாணடி சேர்ந்தார் , 
நிலமிசை நீடுவாழ் வார் . 

இ - ள் : -- மலர் மிசை ஏகினான் மாண் அடி சேர்ந்தார் - மலரின் 
மேல் நடந்தானது 

மாட்சிமைப்பட்ட திரு வடியைச் சேர்ந்த 
வரன்றே , நிலம்மிசை நீடு வாழ்வார் - நிலத்தின் மேல் நெடுங்காலம் 
வாழ்வார் . [ சேர்ந்தவரன்றே - சேர்ந்தவரே . அன்று - அசை .) 

நிலமென்று பொதுப்படக் கூறியவதனான் , இவ்வுலகின் கன் 
ணும் மேலுலகின் கண்ணும் என்று கொள்ளப்படும் . 

தொழுதாற் பயன் என்னை என்றார்க்குப் போகம் நுகர்தலும் 
வீடுபெறுதலும் என்று கூறுவார் , முற்படப் போகம் நுகர்வா 
ரென்று கூறினர் . 


fs . 


தனக்குவமை யில்லாதான் தாள்சேர்ந்தார்க் கல்லால் , 
மனக்கவலை மாற்றல் அரிது . 


தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு 
அல்லால் - தனக்கு நிகரில்லா தானது திருவடியைச் சேர்ந்தவர்க் 
கல்லது ( ஒழிந்த பேர்களுக்கு ), மனக்கவலை மாற்றல் அரிது- மனத்து 
உண்டாம் கவலையை மாற்று தல் அரிது . ( நிகர் - ஒப்பு . ) 


2 


கடவுள் வாழ்த்து 


வீடுபெறலாவது , அவலக் கவலைக் கையாற்றின் நீங்கிப் புண் 
ணிய பாவ மென்னும் இரண்டினையும் சாராமல் , சாதலும் பிறத்தலு 
மில்லா ததொரு தன்மையை யெய்துதல் . [ அவலம் கிட்சம் . 
கையாறு - துன்பம் . 

விடு பெறுமென்பார் முற்படக் கவலை கெமென்றா , அத 
னால் எல்லாத் துன்பமும் வருமா தலின் . 


அறவாழி யந்தணன் தாள்சேர்ந்தார்க் கல்லால் , 
பிறவாழி நீந்தல் அரிது . 


இ - ள் : - அற ஆழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் - 
அறமாகிய க ! -லை யுடைய அந்தணனது திருவடியைச் சேர்ந்த 
வர்க் கல்லது ( ஒழிந்த பேர்களுக்கு ), பிற ஆழி நீந்தல் அரிது - 
பிற ஆழியை நீந்தல் ஆகாது . ( பிற ஆழி - காமமும் பொருளும் .) 

அவலம் நீங்கப்பெறுதல் அரிது என்றவாறு . 
இது , காமமும் பொருளும் பற்றிவரும் அவலம் 4ெ 6 மென் 


வேண்டுதல் வேண்டாமை யில்லான் அடிசேர்ந்தார் 
யாண்டும் இடும்பை யிலர் . 


ள் : - வேண்டுதல் வேண்டாமை இல்லான் அடி - இன்ப 
மும் வெகுளியும் இல்லாதானது திருவடியை , சேர்ந்தார் - சேர்க் 
வர் , யாண்டும் இடும்பை இலர் - எவ்விடத்தும் துன்பம் இல்லாதவர் . 

காமமும் கோபமும் ஆகா என்றற்கு வேண்டுதல் வேண் 
டாமை யில்லான் ” என்று பெயரிட்டார் . (இன்பமும் வெகுவியும் - 
ரமமும் கோபமும் ) . 

இது , கையாறு கெடுமென்றது . 


இருள்சேர் இருவினையுஞ் சேரா , இறைவன் 
பொருள்சேர் புகழ்புரிந்தார் மாட்டு . 


பாயிரம் 


இ - ள் : - இருள்சேர் இருவினையும் சேரா மயக்கத்தைச் 
சேர்ந்த நல்வினை தீவினை யென்னும் இரண்டு வினைகளும் சேரா , 
இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு - தலைவன தாகிய 
மெய்ப்பொருள் சேர்ந்த புகழ்ச்சிச் சொற்களைப் பொருந்தினார் 
மாட்டு . 

இது , புண்ணிய பாவங்கள் சேராவென்றது . 


பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க 
நெறிநின்றார் , நீடுவாழ் வார் . 


இ - ள் ! -- பொறிவாயில் ஐந்து அவித்தான் - ( மெய் - வாய் - 
கண் - மூக்கு - செவி என்னும் ஐம் ) பொறிகளின் வழியாக வரும் 
( ஊறு - சுவை - ஒளி - நாற்றம் - ஓசை என்னும் ) ஐந்தின் கண்ணும் 
செல்லும் மனநிகழ்ச்சியை அடக்கினானது , பொய்தீர் ஒழுக்க நெறி 
நின்றார் - பொய்யற்ற ஒழுக்க நெறியிலே நின்றாரன்றே , நீவோழ் 
வார் - நெடி துவாழ்வார் . 

இது , சாவு இல்லை யென்றது . 


பிறவிப் பெருங்கடல் நீந்துவார் ; நீந்தார் 
இறைவனடி சேரா தவர் . 


இ - ள் :-(இறைவன் அடி சேர்ந்தவர் ) பிறவிப் பெருங்கடல் 
நீந்துவர் - இறைவனது அடியைச் சேர்ந்தவர் பிறவியாகிய பெரிய 
கடலை நீந்தி யேறுவர் ; இறைவன் அடி சேராதார் நீந்தார் - இறை 
வனது அடியைச் சேராதவர் அதனுள் அழுந்துவர் . 

இது , பிறவி இல்லை யென்றது . 


கோளில் பொறியின் குணமிலவே , எண்குணத்தான் 
தாளை வணங்காத் தலை . 


ஓ - ள் : - கோள் இல் பொறியின் - அறிவு இல்லாத ( பொறி 
களையுடைய ) பாவைகள் போல , குணம் இல - ஒரு குணமும் உடைய 


* 


வான் சிறப்பு 


கனவல்ல , எண்குணத்தான் தாளை எட்டுக் குணத்தினை யுடைய 
வன் திருவடியினை , வணங்காத தலை - வணங்காத தலையினையுடைய 
உடம்புகள் . ( வணங்காத என்பது 2- றுகெட்டு நின்றது . ) 

அவை உயிருண்டாகில் வணங்கும் . அவை வணங்காமையால் , 
அவற்றை இழித்து உடம்புக ளென்றார் . 

இது , வணங்காத உடம்புகள் பிணங்க ளென்றது . 


க 0 . 


உ - வது .-- வான் சிறப்பு . 


வான் சிறப்பாவது மழையினது தலைமை . இது கடவுட்செய் 
கைத் தாதலான் , அதன்பின் கூறப்பட்டது . இஃது ஈண்டுக் கூறி 
யது என்னை யெனின் , பின் உரைக்கப்படுகின்ற இல்லறமும் துற 
வறமும் இனிது நடப்பது மழையுண்டாயின் என்றற்குப் போலும் . 
அன்றியும் , வானத்தின் பொருட்டு வணக்கம் கூறினா ரெனினும் 
அமையும் . 


சிறப்பொடு பூசனை செல்லாது , வானம் 
வறக்குமேல் , வானோர்க்கும் ஈண்டு . 

இ ள் : - வானோர்க்கும் ஈண்டு சிறப்பொடு பூசனை செல்லாது 
தேவர்க்கும் இங்குச் சிறப்புச் செய்யப்படுகின்ற விழவு பூசனை நட 
வாது , வானம் வறக்குமேல் - வானம் புலருமாகில் 

மழை பெய்யாக்கால் வரும் குற்றம் கூறுவார் , முற்பட ( நால் 
வகைப்பட்ட அறங்களில் ) பூசை கெடு மென்றார் . 


கக . 


தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் , 
வானம் வழங்கா தெனின் . 


இ - ள் : - வியன் உலகம் - அகன்ற உலகத்துக்கண் , தானம் 
தவம் இரண்டும் தங்கா - தானமும் தவமு மாகிய இரண்டறங்க 
ளும் உளவாகா , வானம் வழங்காதெனின் - மழை பெய்யாதாயின் .. 

இது , தானமும் தவமும் கெடு மென்றது . 


ரு ) 


பாயிரம் 


நீரின் மமையா துலகெனின் , யார்யார்க்கும் 
வானின் றமையா தொழுக்கு . 


- 


ள் : -நீர் 

தீர் இன்று உலகு அமையாது எனின் நீரையின்றி 
உலகம் அமையா தாயின் , யார் யார்க்கும் வான் இன்று ஒழுக்கு 
அமையாது யாவர்க்கும் மழையையின்றி ஒழுக்கம் உண்டாகாது . 

ஒழுக்கம் - விரதம் . ( அமைதல் - நிரம்புதல் . ) 

இஃது , ஒழுக்கம் கெடு மென்றது . இவைமூன்றினாலும் நாலற 
மும் கெடு மென்று கூறினார் . 


க . 


விண்ணின்று பொய்ப்பின் , விரிநீர் வியனுலகத் 
துண்ணின் றுடற்றும் பசி . 


ள் : - விண் நின்று 

விண் நின்று பொய்ப்பின் வானமானது நிலைநிற் 
கப் பொய்க்குமாயின் , விரி நீர் வியன் உலகத்துள் - விரிந்த நீரினை 
யுடைய அகன்ற உலகத்திடத்தே , பசி நின்று உடற்றும் - பசியா 
னது நின்று வருத்தாநிற்கும் ( எல்லா உயிர்களையும் ) . 

பொய்த்தல் - தன் தொழில் மறுத்தல் . ( நிலைநிற்க - நிலையாக .) 

இது , சியென்று பொதுப்படக் கூறியவதனால் , மக்களும் 
விலங்குகளும் பொருளையும் காமத்தையும் துய்க்கலாற்றாது துன்ப 
முறுமென்று கூறிற்று . 


விசும்பின் துளிவீழின் அல்லால் , மற் றாங்கே 
பசும்புல் தலைகாண் . பரிது . 


- ள் : - விசும்பின் துளி வீழின் அல்லால் 

வானின்று துல 
வீழின் அல்லது , ஆங்கு பசும் புல் தலை காண்பு அரிது - அவ்விடம் 
துப் பசுத்த புல்லினது தோற்றத்தையும் காண்டல் அரிது . 

ஆங்கு என்பதனை அசையாக்கினும் அமையும் . ( மற்று - அசை .) 
இஃது , ஓரறிவுயிரும் கெட்டு மென்றது . 


வான் சிறப்பு 


ஏரின் உழாஅர் உழவர் , புயலென்னும் 
வாரி வளங்குன்றிக் கால் , 


இ - ள் : -உழவர் ஏரின் உழார் உழவர் ஏரின் உழுதலைத் 
விர்வார் , புயல் என்னும் வாரி வளம் குன்றியக்கால் - புயலா 
ஒய வாரியினுடைய வளம் குறைந்தகாலத்து , ( யகரம் கெட்டது . ) 

இஃது , உழவர் இல்லை யென்றது . 


நெடுங்கடலும் தன்னீர்மை குன்றும் , தடிந்தெழிலி 
தானல்கா தா 

தாகி விடின் . 
இ - ள் : - நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும்- (நிலமேயன்றி ) 
நடிய கடலும் தனது தன்மை குறையும் , தடிந்து எழிலி நல்கா 
காகிவிடின் - மின்னி மழையானது பெய்யா விடின் . ( தான் - அசை .) 

< தடிந்து என்பதற்குக் கூறுபடுத்து என்று பொருளுரைப் 
பாரு முளர் . 

இது , நீருள் வாழ்வனவும் படுவனவும் கெடுமென்றது . இவை 
நான்கினானும் பொருட்கேடு கூறினார் . பொருள் கெட இன்பம் 
கெடுமென்ப தனால் , இன்பக்கேடு கூறிற்றிலர் . 
கெடுப்பதும் கெட்டார்க்குச் சார்வாய்மற் றாங்கே 
எடுப்பதும் எல்லாம் மழை . 

இ - ள் : - எல்லாம் கெடுப்பதும் - ( தான் பெய்யாது ) எல் 
சப் பொருள்கபோயும் கெடுப்பதும் , கெட்டார்க்குச் சார்வாய் - 
வை கெடப்பட்டார்க்குத் துணையாய் , எல்லாம் ஆங்கே எடுப்ப 
| மழை - ( தான் பெய்து ) பொருள்க ளெல்லாவற்றையும் அவ்வி 
தே உண்டாக்குவதும் மழை . 
இஃது , இவ்விரண்டினையும் செய்யவற் சென்றது . 


கஎ . 


கஅ . 


துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கித் துப்பார்க்குத் 
துப்பாவ தூஉம் மழை . 


பாயிரம் 


- 

ள் : - துப்பார்க்கு துப்பாய துப்பு ஆக்கி - (பிறவற்றை ) 
உண்பார்க்கு அவர் உண்டற்கான உணவுகளையும் உண்டாக்கி 
துப்பார்க்கு துப்பாவதும் மழை - (தன்னை ) உண்பார்க்குத் தானே 
உணவாவதும் மழை . 


து , பசியைக் கெடுக்கு மென்றது . 


க 


வானின் றுலகம் வழங்கி வருதலால் , 
தானமிழ்தம் என்றுணரும் பாற்று . 


இ - ள் : -வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் -மழைவளம் 
நிலைநிற்றலானே உலகநடை தப்பாது வருதலான் , தான் அமிழ்தம் 
என்று உணரும் பாற்று - அம்மழைதான் (உலகத்தார் ) அமுத மென்று 
உணரும் பகுதியது . 

இஃது , அறம் பொருள் இன்பங்களை உண்டாக்குதலானும் , 
பல வகைப்பட்ட உணவுகளை நிலைநிறுத்தலானும் , தானே உண 
வாதலானும் மழையினை மற்றுள்ள பூதமாத்திரையாக நினைக்கக் 
கூடாதென்று அதன் நிலைமை கூறிற்று . 


20 . 


கூ - வது . - நீத்தார் பெருமை . 


நீத்தார் பெருமையாவது துறந்த முனிவரது பெருமை . இது , 
கடவுளரை வணங்கினாற்போல முனிவரையும் வணங்கவேண்டு மென் 
பதனானும் , மழையையும் அவர் அடக்கத்தக்கவ ரென்ற கருத்தின 
னும் , அவையிற்றின் பின் கூறப்பட்டது . 


ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து 
வேண்டும் பனுவல் துணிவு . 


இ - ள் : - ஒழுக்கத்து நீத்தார் பெருமை - ஒழுக்கத்தின் பொ 
ருட்டு ( எல்லாப் பொருள்களையும் ) துறந்தாரது பெருமையை , பது 
வல் துணிவு விழுப்பத்து வேண்டும் - நூல்களின் துணிவு விழுப்ப 
தின் பொருட்டு வேண்டும் . ( விழுப்பம் - மேன்மை ) , 


நீ த்தார் பெருமை 


யா தானும் ஒரு பொய்யைச் சொல்லும் நூலும் , தன்னை எல்லா 
ரும் கொண்டாடுதற்காகத் துறந்தார் பெருமையை நன்குமதித்துக் 
கூறும் . அதனானே , யானும் சொல்லுகின்றே னென்றது இது 


துறந்தார் பெருமை துணைக் கூறின் , வையத் 
திறந்தாரை யெண்ணிக்கொண் டற்று . 


இ - ள் : -- துறந்தார் பெருமை துலை கூறின் - ( காமம் முத 
லாகத் ) துறந்தாரது பெருமைக்கு அளவு கூறின் , வையத்து இறந்தா 
ரை எண்ணிக்கொண்டால் அற்று - உலகத்துப் பிறந்திறந்தார் இத் 
துணையரென்று எண்ணி யறியலுற்றாற் போலும் , ( ஆல் கெட்டது . ) 

அவர்பெருமைக்கு எல்லை கூறு தல் அரிதாயினும் , சில சொல் 
லப் புகாநின்றே னென்றது இது 


உஉ . 


உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் , 
வரனென்னும் வைப்புக் கோர் வித்து , 


, 


ஐந் 


இ - ள் ! - உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் 
அறிவாகிய தோட்டியானே பொறியாகிய ஒப்பற்ற யானை 
தினையும் ( புலன்களில் செல்லாமல் ) மீட்பவன் , வான் என்னும் 
வைப்புக்கு ஓர் வித்து - மேயாகிய இடத்தே ஆதற்கு ( இவ்விடத்தே 
இருப்பதாகிய ) ஒரு வித்து . 

அவன் பெருமை சொல்லுவார் , முற்பட அவன் மக்கட்டன்மை 
யனாய் இவ்வுலகின் கண் வாழ்பவன் அல்லன் , தேவருள் ஒருவன் 
என்று கூறினார் . 


சுவைஒளி ஊறோசை நாற்றமென் றைந்தின் 
வகைதெரிவான் கட்டே உஉலகு . 

இ - ள் : - சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் 
வகை - சுவை முதலாகக் கூறிய ஐந்து புலன்களின் வகையை ,, 
தெரிவான் கட்டே உலகு - ஆராய்வான் கண்ணதே உலகம் . 


சFoa 


2 


பாயிரம் 


எனவே , இவற்றின் காரியம் வேறொன்றாகத் தோன்றுமன் 
றே ; அதனை அவ்வாறு கூறுபடுத்துக் கான அவற்றின் காரண 
மும் தோற்றும் . 

வேறொன்றாக - உலகமாக . அவ்வாறு - அவ்வைந்து புலன் 
களாக . அவற்றின் காரணம் - அவ்வைந்து புலன்களையும் உணஎரும் 
அறிவு . ) 

ஆதலால் , உலகம் அறிவான் கண்ணதா மென்றார் . 


உசு . 


ஐந்தவித்தான் ஆற்றல் , அகல்விசும்பு ளார்கோ 
இந்திரனே சாலும் கரி , 


இ - ள் : - ஐந்து அவித்தான் ஆற்றல் - நுகர்ச்சியாகிய ஐக் 
தனையும் துறந்தானது வலிக்கு , அகல் விசும்பு உளார் கோமான் 
இந்திரனே சாலும் கரி - அகன்ற விசும்பி லுள்ளார் க்கு நாயகனாகிய 
இந்திரனே அமையும் சான்று . 

இந்திரன் சான்றென்றது , இவ்வுலகின்கண் மிகத் தவம்செய் 
வார் உளரானால் அவன் தன் பதம் இழக்கின்றானாக நடுங்கு மாத 
லான் . 

இது , தேவரினும் ஐந்தவித்தான் வலிய னென்றது . 


ருமை வகைதெரிந் தீண்டறம் பூண்டார் 
பெருமை பிறங்கிற் றுலகு 


இ - ள் : - இருமை வகை தெரிந்து - பிறப்பும் வீடும் என்னும் 
இரண்டினது கூறுபாட்டை ஆராய்ந்து , ஈண்டு அறம் பூண்டார் - 
இவ்விடத்தே துறவறத்தை மேற்கொண்டவரது , பெருமை உலகில் 
பிறங்கிற்று - பெருமை உலகத்தில் மிக்கது . ( மிக்கது - மேம்பட் 
டது . ) 

இஃது , எல்லாரானும் அவர் பெருமை போற்றப்படு மென் 


உசு. 


15 


பெருமை 


நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து 
மறைமொழி காட்டி விடும் ,. 

இ - ள் : - நிறை மொழி மாந்தர் பெருமை - நிரம்பிய கல்வி 
யையுடைய மாந்தாது பெருமையை , நிலத்து மறை மொழி காட்டி 
விடும் - அவரால் சொல்லப்பட்டு நிலத்தின்கண் வழங்காநின்ற 
மந்திரங்களே காட்டும் . 

இஃது , அவராணை நடக்கு மென்று கூறிற்று . 


குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி 
கணமேயும் காத்தல் அரிது . 

இ - ள் : - குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி - குண 
மாகிய மலையை மேற்கொண்டு நின்றார் மாட்டு உளதாகிய வெகுளி 
யால் வரும் தீமையை , கணமேயும் காத்தல் அரிது - சிறிதுபொழுதா 
யினும் வாராமல் காத்தல் அரிது , 
அவர் சாபத்தால் நகுடன் பாம்பாயினான் : 

அவர் வெகுளியைப் பொறுத்தல் அரிதென் .. 
கூறிற்று . 


2.அ. 


செயற்கரிய செய்வார் பெரியர் ; சிறியர் 
செயற்கரிய செய்கலா தார் . 


இ - ள் : - செயற்கு அரிய செய்வார் பெரியர் - செய்தற்கு அரி 
யனவற்றைச் செய்வார் பெரியோ ரென்று சொல்லப்படுவார் ; செய 
ற்கு அரிய செய்கலா தார் சிறியர் - அவற்றைச் செய்யமாட்டா தார் 
( துறந்தாராயினும் ) சிறியோரென்று சொல்லப்படுவர் . 

செயற்கரியன , இயமம் நியமம் முதலாயின . 

இவ்வதிகாரம் " நீத்தார் பெருமை " என்னப்பட்டதாயிலும் , 
நீத்த மாத்திரத்தானே பெரியரென்று கொள்ளப்படார் , செயற்கு 
அரியனவற்றைச் 

செய்வாரே பெரியரென்று கொள்ளப்படுவர் 


பாயிரம் 


என்று இது கூறிற்று . 


உக . 


அந்தணர் என்போர் அறவோர்மற் றெவ்வுயிர்க்கும் 
செந்தண்மை பூண்டொழுக லான் . 

இ - ள் : - அந்தணர் என்போர் அறவோர் - அந்தணரென்போ 
ரும் துறந்தோராகக் கொள்ளப்படுவர் , எவ் உயிர்க்கும் செந்தண் 
மை பூண்டு ஒழுகலான் - அவர் எல்லா உயிர்க்கும் செவ்விய தட் 
பம்செய்தலை மேற்கொண்டு ஒழுகலானே . ( மற்று - அசை . ) 

மேல் , துறந்தவர்கள்னும் சிறியார் உளரென்று கூறினார் . 
ஈண்டு , துறவா தாரினும் பெரியார் உளான்று கூறினார் . இவை 
எட்டானும் துறந்தார் பெருமை கூறப்பட்டது . 

ச - வது .-- அறன் வலி யுறுத்தல் . 


கூ 0 . 


அறன் வலியுறுத்தலாவது , அறம் வலிமையுடைத் தென்பதனை 
அறிவித்தல் . இதனானே அறத்துப்பாலை முன்கூறுதற்குக் காரணம் 
சொன்னாருமாம் . இது , மேற்கூறிய முனிவரால் கொண்டுய்க்கப்படு 
தலின் பின் கூறப்பட்டது . 


சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூம் 
காக்கம் எவனோ உயிர்க்கு ? 

ள் : - சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் - முத்தியும் தரும் 
செல்வமும் தருமா தலால் , அறத்தின் ஊங்கு உயிர்க்கு ஆக்கம் 
எவன் - அறத்தின்மேல் உயிர்கட்கு ஆக்கம் தருவது யாது ? ( ஓ 
அசை . ) 

பொருளான் ஆக்கம் உண்டென்பாரை மறுத்து , அறனே 
அதன உண்டாக்கும் வலியுடைத்தென்று இது கூறிற்று , 


நக . 


ஒல்லும் வகையால் அறவினை யோவாதே 
செல்லும் வா யெல்லாம் செயல் . 


க 2 . 


அறன்வலிய அத்த . 


இ - ள் : - ஒல்லும் கையால் - நமக்கு இடதும் திறத்தானே , 
அறவினை ஓவாதே - அறவினையை ஒழியாதே , செல்லும் வாய் என் 
லாம் செயல் - செய்யலாம் இடமெல்லாம் செய்க . 

இயலும் திறம் - மனம் மொழி மெய்களும் பொருளும் . செல் 
லும் வாய் - அறம் செய்தற்குத் தக்க பல இடங்களும் . ஒழியா 
தே - நாள்தோறும் . 

அறம் வலிதென்று அறிந்தவர்கள் அதனை இவ்வாறு செய்க 
என்று கூறிற்று இது . 


அன்றறிவாம் என்னா தறம்செய்க : மற்றது 
பொன்றுங்கால் பொன்முத் துணை . 


ள் : - அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க - பின்பே 
அறிந்து செய்வோம் என்னாது முன்பே அறத்தைச் செய்க : அது 
பொன்றுங்கால் பொன்ற துணை - அது சாம் காலத்தினும் சாதே 
நின்று பிறக்கும் இடத்திற்குத் துணையாம் . 

இஃது , அறம் செய்யுங்கால் விரைந்து செய்யவேண்டும்.மன் 
றும் , அது மறுமைக்குத் துணையா மென்றும் கூறிற்று , 


. 


அறத்தா றிதுவென வேண்டா ; சிவிகை 
பொறுத்தானோ டூர்ந்தான் இடை . 

ள் : - அறத்து ஆறு இது எனவேண்டா - அறத்தின்பயன் 
இத்தன்மைத் தென்று நீங்கள் ( கேள்வியால் ) அறிய வேண்டா ; சிவி 
கை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை - சிவிகையைக் காவுவா 
னோடு செலுத்துவானிடை ( க்காட்சியால் ) அறியாம் . 

பொன்றினாலும் துணையாகுமோ என்றார்க்குத் துணையாயவாறு 
காட்டிற்று இது , 


கச . 


அறத்தான் வருவதே யின்பம் ; மற்றெல்லாம் 
புறத்த புகழும் இல . 


ப யிரம் 


இ - ள் : -அறத்தான் வருவதே இன்பம் - அமத்தால் உருவது 
( யாதொன்று அக ) வே இன்பமும் புகழுமாம் : மற்று எல்லாம் 
புறத்த புகழும் இல - அததலன்றி வருவனவெல்லாம் துன்பமாம் 
புகழும் இவைாம் . 

எல்லாப் போகது கர்ச்சியும் இதனானே வரு மென்றது . கூரு . 


வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் , அஃதொருவன் 
வாழ்நாள் வழியடைக்கும் கல் . 

இ - ள் : - வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் - ஒரு நாள் 
இடைவிடாமல் நன்மையைச் செய்வானாயின் , அஃது - அச்செயல் , 
ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் - ஒருவனது பிறப்பும் இற 
ப்புமாகிய நாள் வருகின்ற வழியை அடைப்பதோர் கல்லாம் . 

இது , வீட்டைத் தரு மென்பது . 


நா . 


இ - ள் : 


கூஎ , 


செயற்பால தோரும் அறனே ; ஒருவற் 
குயற்பால தோரும் பழி . 

ஒருப்பக்கு செயல் பாலது அறனே - ஒருவனுக்குச் 
செய்யும் பகுதியது அறமே ; உயல் பாலது பழி - தப்பும் பகுதியது 
பழியே . 

மேல் , அறம் செய்யப் பிறப்பறு மென்றார் ; அதனோடு பாவம் 
செய்யின் அறதென்றற்கு இது கூறினார் 
அறத்தினூங் காக்கமும் இல்லை : அதனை 

: 
மறத்தலினூங் கில்லையாம் கேடு . 

இ - ள் : - அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை - ( ஒருவனுக்கு ) 
அறம் செய்தலின் மேற்பட்ட ஆக்கமும் இல்லை ; அதனை மறத்த 
லின் ஊங்கு கேடு இல்லை - அதனைச் செய்யாமையின் மேற்பட்ட 
கேடும் இல்லை . ( ஆம் என்பது அசை . ) 

இது , அறம் செய்யாக்கால் கேடு வரு மென்று கூறிற்று . கூ. அ . 


அறன் வலியுறுத்தல் 


அழுக்கா றவாவெகுளி இன்னாச்சொல் நான்கும் 
இழுக்கா இயன்ற தறம் . 


இ - ள் : -- அழுக்காறு - மனக்கோட்டமும் , அவா - ஆசையும் , 
வெகுளி வெகுளியும் , இன்னாச்சொல் - கடுஞ்சொல்லும் , நான்கும் 
இழுக்கா - என்னும் நான்கினையும் ஒழித்து, இயன்றது அறம் - நட 
ந்த ( அது யாதொன்று ) அஃது அறமென்று சொல்லப்படும் , 

பின்னர் ச் செய்யலாகா தென்று இந்நூல் கூறுவனவெல்லாம் 
இந்நான்கினுள் அடங்குமென்றும் , அறம் எத்தன்மைத்தென்றும் 
இது கூறிற்று . 


மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தறன் ; 
ஆகுல நீர பிற . 

இ - ள் : - மனத்துக்கண் மாசிலனாதல் - ( ஒருவன் தன் ) மனத் 
தின்கண் குற்றமிலனாதலே, அனைத்து அறன்- எல்லா அறமுமாம் . 
பிற ஆகுல நீர - ( அதில் குற்றமுண்டாயின் ) மேல் செய்வனவெல் 
லாம் ஆரவார நீர்மையன . 

பிறர் அறியவேண்டிச் செய்தானா மென்றாயிற்று . மேல் நாலு 
பொருளைக் கடியவேண்டு மென்றார் . அவை நான்கும் மனமொன் 
றும் தூயதாகப் போமென்று அதன் பின் இதனைக் கூறினார் . 


ச O. 


க 16 


இல்லற வியல் 


இல்லறமாவது இல்லின்கண் இருந்து தானம் முதலாயின 
செய்தல் . அது கூறிய அதிகாரம் இருபதினும் , இல்வாழ்வான் 
வாழந் திறம் ஓரதிகாரத்தானும் , அதற்குத் துணையான மனைவி 
யிலட்சணம் ஒரதிகாரத்தானும் , அதன்பின் இல்லறப்பகுதியான 
பிரம்மசரியம் காருகத்தம் என்னும் இரண்டினுள்ளும் பிரமசரியத் 
திற்கு ஆதாரமாகிய மக்கட்பேறு ஓரதிகாரத்தானும் கூறி ; 
காருகத்த இலட்சணம் கூறுவாராகி , நல்கூர்ந்தார் 

நல்கூர்ந்தார் நல்குர 
வினீங்கியார் செல்வர் வள்ளியோர் என்னும் நால்வரினும் அன்பு 
டைமை முதலாக ஒழுக்கமுடைமை ஈறாக நல்கூர்ந்தாரால் செய்யப் 
படுவன ஏழும் , பிறனில் விழையாமை முதலாகத் தீவினையச்சம் 
ஈறாக இவரால் தவிரப்படுவன ஏழும் பதினாலதிகாரத்தாற் கூறி , 
இவற்றோடுங்கூட ஒப்புரவறிதல் நல்குரவி னீங்கினாரால் செய்யப் 
படு மென்று கூறி ; இவற்றோடுங்கூட ஈகை செல்வரால் செய்யப் 
பமொறு கூறி ; இவற்றோடுங்கூடப் புகழ் வள்ளியோரால் செய் 
யப்படுமென்று கூறினாராகக் கொள்ளப்படும் . இல்லறம் முற்படக் 
கூறியது , துறவறத்தில் நின்றாரையும் ஓம்புதல் இல்வாழ்வான் 
கண்ண தாதலான் . 


டூ -வது .-- இல் வாழ்க்கை . 


இல்வாழ்க்கையாவது , இல்லின்கண் இருந்து வாழ்வார் வாழும் 
திறன் . மேல் அறம் செய்க என்றார் , இது முதலாக அறம் செய்யு 
மாறு கூறுகின்ற ராதலின் , இஃது அதன்பின் கூறப்பட்டது . 


இல்வாழ்வான் என்பான் , இயல்புடைய மூவர்க்கும் 
நல்லாற்றில் நின்ற துணை , 


கசு 


-- 


இல்வாழ் 


க்ல ) 


இ - ள் : - இல் வாழ்வான் என்பான் - இல்வாழ்வான் என்து 
சொல்லப்படுமவன் , இயல்புடைய மூவர்க்கும் - இயல்புடைய மூவர் 
க்கும் , நல் ஆற்றில் நின்ற துணை - நல்ல வழியின்கண்sே ar நின்ற 
( ஒரு ) துணை . 

தானமாகிய இல்லறத்தைச் செய்யும் வன் , தவத்தின் பாற்பட்ட 
விரதத்தை மேற்கொண்டு ஒழுகாநின்ற பிரம்மசாரிக்கும் , தவத்திகள் 
மேற்கொண்டு ஒழுகாநின்ற வானப்பிரத்த சந்நியாசிகளுக்கும் , 
தத்தம் நிலை குலையாமல் உணவு முதலாயின கொடுத்துப் பாதுகாத் 
தலின் , அவர்க்கு நல்லுலகின் கண் செல்லும் நெறியிலே நின்ற 
ஒரு துணையென்று கூறினர் . துணை யென்ப , இடையூறு வாராமல் 
உய்த்துவிடுவாரை . 


இது , மற்றைய மூன்று ஆசிரமிகளுக்கும் இல்வாழ்வான் துணை 
யென்றது . 


கச் 


துறந்தார்க்கும் துவ்வா தவர்க்கும் இறந்தார்க்கும் 
இல்வாழ்வான் என்பான் துணை . 


-ள் : -- துறந்தார்க்கும் - ( வருண பாமங்களத்) அடத்தாக 
கும் , துவ்வா தவர்க்கும் துறவாது நல்குரவாளராய் உண்ணப் 
பெறாதார்க்கும் , இறந்தார்க்கும் - ( பிறராய் வந்து ) செத்தார்க்கும் ,, 
இல்வாழ்வான் என்பான் துணை - இல்வாழ்வான் என்று சொல்லப் 
படுமவனே துணையாவான் . 


மேற்கூறிய மூவரும் வருணநாமங்களைத் 

வருணநாமங்களைத் துறவாமையால் 
அவரை " இயல்புடைய மூவர் ” என்றும் , ஈண்டுக் கூறிய இவர் அவற் 
றைத் துறந்தமையால் இவரைத் துறந்தா " ரென்றும் கூறினர் . செத் 
தார்க்கு இவன் வேண்டியவ னாயினான் , அவரைப் புறங்காட்டுய்த் 
தல் முதலியன செய்யவேண்டுதலின் ,. 


இது , மேற்கூறியவர்களே யன்றி இவர்களுக்கும் இல்வாழ் 
வான் துணையென்று கூறிற்று . 


சஉ . 


3 


இல்லறவியல் 


தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங் 
கைம்புலத்தார் ஓம்பல் தலை . 

இ - ள் : -தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் 
என்று ஐம்புலத்தார் - பிதிரர் தேவர் புதியராய் வந்தார் சுற்றத்தார் 
தான் என்னும் ஐந்திடத்தாரையும் , ஓம்பல் தலை - ஓம்புதல் தலையான 
இல்வாழ்க்கை , 


தனக்கு உண்டான பொருளை ஆறு கூறாக்கி , ஒருகூறு அரசற் 
குக் கொடுத்து , ஒழிந்த ஐந்து கூறினும் தான் கொள்வது ஒரு கூறு 
என்றற்குத் தன்னையும் சேர்த்து எண்ணினார் . மேல் கூறிய அறுவ 
ரும் விருந்தின் வகையினரென்று கொள்ளப்படுவர் . 

இது , தலையான இல்வாழ்க்கை வாழும் திறன் கூறிற்று . சங . 


பாழியஞ்சிப் பாத்தூண் உடைத்தாயின் , வாழ்க்கை 
வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் . 


டை 


இ - ள் : -வாழ்க்கை பழி அஞ்சி பாத்தூண் உடைத்தாயின் - 
இல்வாழ்க்கையாகிய நிலை பாவத்தை அஞ்சிப் பகுத்துண்டலை உடை 
த்தாயின் , வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல் - தனது ஒழுங்கு 
யறுதல் எக்காலத்திலும் இல்லை . ( ஒழுங்கு - நடை . ) 

மேல் பகுக்குமாறு கூறினவர் , ஈண்டுப் பகுத்தலானும் பழிக் 
கஞ்சுதலானும் எய்தும் பயன் கூறினார் . 


சச . 


அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை 
பண்பும் பயனும் அது . 


, 


இ - ள் : - இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உடைத்தாயின் - 
இல்வாழ்க்கையாகிய நிலை ( யாவர் மாட்டும் ) அன்புசெய்தலையும் 
அறம்செய்தலையும் உடைத்தாயின் , பண்பும் பயனும் அது - அதற் 
குக் குணமாவதும் பயனாவதும் அவ்விரண்டினையும் உடைமைதானே . 


க அ 


இல்வாழ்க்கை 


பயன் வேறு வேண்டா ; தனக்கும் பிறர்க்கும் உண்டான 
முகமலர்ச்சிதானே அமையும் . 

பழியொடு வாராத உணவை நுகர ஏற்பார்மாட்டு அன்பு 
செய்ய வேண்டு மென்பதூஉம் , தான் சீலனாய்க் கொடுக்கவேண்டு 
மென்பராஉம் இது கூறிற்று . 


அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் , புறத்தாற்றின் 
போஒய்ப் பெறுவ தெவன் ? 

இ - ள் : - இல்வாழ்க்கை அறத்து ஆற்றின் ஆற்றின் - இல் 
வாழ்க்கையாகிய நிலையை அறநெறியிலே செலுத்த வல்லவனாயின் , 
புறத்து ஆற்றின் போய் பெறுவது எவன் - புறநெறியாகிய தவத் 
தில் போய்ப் பெறுவது யாதோ ? 

மேல் சீலனாய்க் கொடுக்கவேண்டு மென்றவர் , ஈண்டு அவ்வாறு 
செய்யின் அது தானே தவப்பயனையும் தரு மென்றார் . 


ஆற்றின் ஒழுக்கி அறனிழுக்கா இல்வாழ்க்கை , 
நோற்றலின் நோன்மை உடைத்து . 


இ - ள் : -ஆற்றின் ஒழுக்கி அறன் இழுக்கா இல்வாழ்க்கை - 
பிறரையும் நன்னெறியிலே ஒழுகப்பண்ணித் தானும் அறத்தின்பால் 
ஒழுகும் இல்வாழ்க்கை , நோற்றலின் நோன்மை உடைத்து - தவம் 
செய்தலினும் வலி உடைத்து , 

ஒழுகப்பண்ணலாவது அவர்க்கு வேண்டுவன அமைத்தல் . 
இது , தவத்தினும் இல்வாழ்க்கை வலியடைத் தென்றது . ( எ . 


யல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் , 
முயல்வாரு ளெல்லாம் தலை . 


இ - ள் : --இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் - 
நெறியினானே இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் , முயல்வாருள் 
எல்லாம் தலை - முயல்வா ரெல்லாரினும் தலையாவான் . 


ல்லறவியல் 


முயல்தல் - பொருட்கு முயல்தல் . ( பொருள் - மெய்ப்பொ 
ருள் .) 

இது , மெய்ப்பொருளை அடைய முயல்வாருள் இல்வாழ்வான் 
தலையானவு னென்றது . 


வையத்துள் , வாழ்வாங்கு வாழ்பவன் , வால் உறையும் 
தெய்வத்துள் வைக்கப் படும் . 


இ - ள் : - வாழ்வாங்கு வாழ்பவன் - இல்வாழ்க்கை வாழும் 
படியிலே வாழுமவன் , வையத்துள் வான் உறையும் தெய்வத்துள் 
வைக்கப்படும் - உலகத்திலே தேவருள் ஒருவனாக மதிக்கப்படுவன் . 

இஃது , இல்வாழ்வான் எல்லாராலும் நன்குமதிக்கப்படுவன் 


என்றது . 


அறனெனப் பட்டதே இல்வாழ்க்கை ; அஃதும் 
பிறன்பழிப்ப தில்லாயின் நன்று . 


இ - ள் : -அறன் எனப்பட்டது இல்வாழ்க்கையே - அறன் 
என்று சிறப்பித்துச் சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே : அஃ 
தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று - அதுவும் பிறன் ஒருவ 
னால் பழிக்கப்படுவ தொன்றை உடைத்தன்றாயின் நன்றாம் . 

பழிக்கப்படுவ தென்றது இழிகுணத்தாளாகிய மனையாளை . 

இனி வாழ்க்கைத் துணை லம் கடறுகின்றா ராதலின் , இஃது 
ஈண்டுக் கூறப்பட்டது . 

ரு 10 . 
சு - வது.- வாழ்க்கைத் துணை நலம் . 
வாழ்க்கைத் துணைநல மாவது , இல்வாழ்க்கைக்குத் துணையாகிய 
மனையாளது பெண்மையிலட்சணம் . இல்வாழ்க்கைக்கு மனையாள் 
இன்றியமையாத துணையாதலான் , இஃது அதன்பின் கூறப்பட்டது . 
மனைத்தக்க மாண்புடைய ளாகித்தற் கொண்டான் 
வளத்தக்காள் வாழ்க்கைத் துணை . 


20 


வாழ்க்கைத்துணை நலம் 


இ - ள் 


- ள் : - மனை தக்க மாண்பு உடையளாகி - தான் பிறந்த குடிக் 
குத்தக்க ஒழுக்கத்தை உடையாளாய் , தன் கொண்டான் வளம் 
தக்காள் - தன்னைக் கொண்டவனது வருவாய்க்குத் தக்க செலவினை 
யுடையவள் , வாழ்க்கை துணை - இல்வாழ்க்கைக்குத் துணையாவள் . 

இச் வாழ்க்கைத்தானயின் இலட்சணம் கூறிற்று . 


மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் , வாழ்க்கை 
எனைமாட்சித் தாயினும் இல் . 


- ள் - மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் - குடிக்குத் 
தக்க ஒழுக்கம் மனையாள் மாட்டு இல்லையாகில் , வாழ்க்கை எனை 
மாட்சித் தாயினும் - இல்வாழ்க்கை எத்தனை நன்மைகளை உடைத்தா 
யினும் , இல் - ஒரு நன்மையும் இன்றாம் . 

இஃது , அவளிடம் நன்மை யில்லையாயின் இல்வாழ்க்கையின் 
எல்லா நன்மைகளும் கெடு மென்றது . 


சிறைகாக்கும் காப்பெவன் செய்யம் ? மகளிர் 
நிறைகாக்கும் காப்பே தலை . 


. 


இ - ள் : - சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் - ( மகளிரைச் ) 
-சிறைசெய்து காக்கும் காவல் யாதினைச் செய்யும் ? மகளிர் நிறை 
காக்கும் காப்பே தலை - மகளிரது கற்புக் காக்கும் காவலே லை 
யான காவல் . 


இஃது , அவள் தனது கற்பான் தன்னைக் காத்தலே Ara: 

.. 
மென்றது . 


பெண்ணின் பெருந்தக்க யாவுள , கற்பென்னும் 
திண்மைஉண் டாகப் பெறின் . 


இ - ள் : - பெண்ணின் பெருந் தக்க யா உள் 

பெண்பிறப்புப் 
போல மிக மேம்பட்டன யாவை யுள , கற்பு என்னும் திண்மை உன் 


உக 


இல்லறவியல் 


டாக பெறின் - கற்பாகிய திண்மை யுண்டாகப் பெறில் ? [ திண்மை 
உறுதிப்பாடு . ) 


இது , கற்புடைய பெண்ணின் பிறப்புப்போல மிக மேம்பட் 
டவை இல்லை யென்றது . 


புகழ்புரிந் தில்லிலோர்க் கில்லை , இகழ்வார் முன் 
ஏறுபோல் பீடு நடை , 


இ - ள் : -- புகழ் புரிந்த இல் இலோர்க்கு - புகழ் பொருந்தின 
மனையாளை இல்லாதார்க்கு , இகழ்வார்முன் ஏறுபோல் பீடு நடை - 
தம்மை இகழ்ந்துரைப்பார்முன் ஏறுபோல நடக்கும் மேம்பட்ட 
நடை , இல்லை - இல்லையாம் . புரிந்த என்பது ஈற்று அகரம் கெட்டு 
நின்றது . ஏறு - எருது . ) 


பீடுநடை = அசைவும் தலையெடுப்பும் பொருந்திய நடை . 


இது , கற்புடையா ளென்ற புகழைச் செய்த மனையாளை இல்லா 
தானே எல்லாரும் இகழ்வ ரென்றது . 

(நரு . 


இல்லதென் இல்லவள் மாண்பானால் ? உள்ளதென் 
இல்லவள் மாணாக் கடை ? 


இ - ள் : -- இல்லவள் மாண்பானால் - ( ஒருவனுக்கு ) மனையாள் 
மாட்சிமை யுடையாளானால் , இல்லது என் - இல்லாதது யாது ? 
( எல்லாம் உளவாம் ) . இல்லவள் மாணாக்கடை - ( ஒருவனுக்கு ) மனை 
யாள் மாட்சிமை யில்லாளானால் , உள்ளது என் உள்ளது யாது ? 
( ஒன்றும் இல்லை ) . 


இது , கற்புடைய மனையாளை உடையவன் எல்லாச் செல்வங் 
களையும் உடைய னென்றது , 


( ருசா . 


தற்காத்துத் தற்கொண்டாற் பேணித் தகைசான்ற 
சொற்காத்துச் சோர்விலாள் பெண் . 

22 


பாழக்கைத்துணைப் 


இ - ள் : - தன் காத்து தன் கொண்டான் பெண் - தன்னையும் 
காத்துத் தன்னைக்கொண்ட கணவனையும் பேணி, தகை சான்ற 
சொல் காத்து சோர்வு இலாள் பெட் - நன்மை அமைந்த புகழ்கனை 
யும் படைத்துச் சோர்வின்மை யுடையப்ளே பெண்ணென்று சொல் 
லப்படுவள் . சோர்வின்மை - இம்மூ. றினும் தார்வின்மை .) 

இது , பொகளிற் சிறந்தாளது இலக்கணம் கூறிற்று . குஎ . 


தெய்வம் தொழாஅள் , கொழுநற் றொழுதெழுவாள் 
பெய்யெனப் பெய்யும் மழை . 


இ - ள் : - தெய்வம் தொழாள் - தெய்வத்தைத் தெய்வமென்று 
தொழாளாய் , கொழுநன் தொழுது எழுவாள் - தெய்வமும் தன் 
கணவனென்றே கருதி அவனை நாள்தோறும் தொழுது எழுமவள் , 
பெய் என மழை பெய்யும் - பெய்யென்று சொல்ல மழை பெய்யும் . 

எழுதல் - உறங்கி யெழுதல் . ( தொழுது எழுவாள் - தொ 
ழுதுகொண்டே எழுகின்றவள் , ) 


இது , கணவனைக் கனவினும் கனவிலும் தெய்வமெனத் தொழு 
வாள் ஆணைக்குப் பூதங்களும் கீழ்ப்படியு மென்றது . ருஅ . 


பெற்றார்ப் பெறின்பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்புப் 
புத்தேளிர் வாழும் உலகு . 


இ - ள் : - பெண்டிர் பெற்றார் பெறின் - பெண்டிரானவர் ( தம் 
மை மனைவியாராகப் ) பெற்றவரையே ( தமக்குத் தலைவராகப் ) 
பெறின் , புத்தேளிர் வாழும் பெரும் சிறப்பு உட்கு பெறுவர் - 
தேவர் வாழும் பெருஞ் சிறப்பினையுடைய 2.லகத்தைப் பெறுவர் . 
( தலைவன் - கடவுள் . ) 


இது , கணவனைத் தெய்வமாகக் கொண்டவள் அடையும் பயன் 
கூறிற்று . 


உக 


ல் 
லலற் பல் 


மங்கலம் என்ப மனைமாட்சி : மற்ற நன் 
மன்கலம் நன்மக்கட் பேறு . 


இ - ள் : -- மனைமாட்சி - மனயாள் ஒழுக்கமுடைய ளாதலை , 
மங்கலம் என்ப - ( ஒருவனுக்கு ) அழகென்று சொல்லும் : கல்மக்கள் 
பேறு அதன்மற்று என்கலம் என்ப - நல்ல மக்களைப் பெறுதலை 
அவ்வழகின்மேலே நல்ல அணிக 30 மென்று சொல்லும் ( ஆன்றோர் ) . 
( என்ப என்பது பின்னரும் கூட்டப்பட்டது . )) 


இது , நல்ல மனைவியும் மக்களும் ஒருவனுக்கு அழகும் அணி 
யுமா மென்றது : அடுத்த அதிகாரத்திற்குத் தோற்றுவாய் செய்தது 
மாம் . 


க . 


எ - வது . --மக்கட்பேறு . 


அஃதாவது , மக்களைப் பெறுவதனா லாம் பயன் கூறுதல் . இல் 
வாழ்வான் கடன்களுள் தென்புலத்தார்க்குச் செய்யவேண்டுவது 
மக்களாலன்றி இறுக்கமுடியாமையின் இஃது ஈண்டுக்கூறப்பட்டது . 


பெறுமவற்றுள் யாமறிவ தில்லை , அறிவுடைய 
மக்கட்பே றல்ல பிற . 


9 - ள் : -- பெறும் அவற்றுள் - ( ஒருவன் ) பெறும் பொருள்க 
ளுள் , அறிவுடைய மக்கள் பேறு - அறிவுடைய மக்களைப் பெறுதல் 
( போலப் பயன்படுவது ) , அல்ல பிற - ஒழிந்தபொருள்களுள் , யாம் 
அறிவது இல்லை - யாம் கண்டறிவது இல்லை . ( கண்டறிவது - பொறி 
களால் அறியும் பொருள் . ஒழிந்த - மக்கட்பேறல்லாத . ) 


இஃது , அறிவுடைய மக்களால் பெற்றோர் சிறந்த பயனை அடைவ 
ரென்றது . 


. 


எழுபிறப்பும் தீயவை தீண்டா , பழிபிறங்காப் 
பண்புடை மக்கட் பெறின் . 


உசு 


மக்கட் பேறு 


இ - ள் : -- எழு பிறப்பும் தீயவை தீண்டா - எழு பரப்பிலும் 
துன்பங்கள் சாரா , பழி பிறங்காத பண்புடை மக்கள் பெறின் 
( ஒரு பிறப்பியே) பழியின் கண் மிகாத குணத்தினையுடைய மக்களைப் 
பெறுவாராயின் . ( பிறங்காத என்பது ஈறு கெட்டு நின்றது . 

இ , நன்மக்களைப் பெற்றார் எழுபிறப்பிலும் துன் பரு பென் 


தம்பொருள் என்பதம் மக்கள் , அவர்பொருள் 
தம்தம் வினையான் வரும் . 


இ - ள் : - தம்மக்கள் தம் பொருள் என்ப - தம்மக்களைத் தம் 
முடைய பொருள் என்று சொல்லுவர் ( உலகத்தார் ) , அவர் பொ 
ருள் தம்தம் வினையால் வரும் - அம்மக்களாகிய பொருள் தம்தம் 
முடைய வினையால் வருதலான் . ( அவர்பொருள் என்பது இருபெய 
ரொட்சிப் பண்புத்தொகை .) 

இது , தம்மக்கள் தம்பொரு ளென் . 


அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் 
சிறுகை அளாவிய கூழ் . 


ள் : - தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் - தம்முடைய மக் 
கள் சிறுகையாலே அளைந்த கூழ் , அமிழ்தினும் ஆற்ற இனிது - ( இனி 
மை யுடைத்தாகிய ) அமிழ்தினும் மிக இனிது . ( ஏகாரம் - அசை . 

இது , தம்மக்கள் கையால் அளையப்பட்ட உணவு தமக்கு மக்க 
சுவை நல்கு மென்றது . 


காசு . 


மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் : மற்றவர் 
சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு . 


இ - ள் : -மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் - தம்மக்கள் 
தமது உடம்பினைச் சார்தல் தம் உடம்பிற்கு இன்பமாம் : அவர் 


26. 


ல்லறவியல் 


சொல் கேட்டல் செவிக்கு இன்பம் - அவர் சொற்களைக் கேட்டல் 
தம் செவிக்கு இன்பமாம் . ( மற்று - அசை . ) 

இது , தம்மக்கள் தம்உடம்பில் சார் தலும் தம்மக்கள் சொல் 
தம்செவியில் படுதலும் தமக்கு இன்பம் பயக்கு மென்றது . 


கரு 


குழலினி தியாழினி தென்பதம் மக்கள் 
மழலைச்சொற் கேளா தவர் . 


இ - ள் : -- தம்மக்கள் மழலைச்சொல் கேளா தவர் - தம்மக்க 
காது மழலைச்சொற்களைக் கேளா தவர் , குழல் இனிது யாழ் இனிது 
என்ப - குழலோசை இனிது யாழோசை இனிது என்று சொல்லு 
வர் . ( கேட்டவர் அவை இனிதென்று சொல்லார் என்றவாறு . ) 

இது , தம்மக்கள் சொல் அவ்விரண்டினும் இன்பம் பயக்கு 
மென்றது . 


சுசு . 


தம்மின்தம் மக்கள் அறிவுடைமை , மாநிலத்து 
மன்னுயிர்க் கெல்லாம் இனிது . 


இ - ள் : - தம்மக்கள் அறிவுடைமை - தம்மக்கள் அறிவுடையர் 
ராதல் , தம்மின் மாநிலத்து மன் உயிர்க்கெல்லாம் இனிது - தம்மைப் 
போ So உலகத்து உயிர்கட்கெல்லாம் இனிதாம் . 

இது , தம்மக்கள் அறிவுடைமையால் உலகமும் இன்பமுறு 
மென்றது . 


சுஎ . 


ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் , தன்மகனைச் 
சான்றோன் எனக்கேட்ட தாய் . 


இ - ள் : - ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் - தான் பெற்ற 
காலத்திலும் மிக மகிழும் , தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட 
தாய் - தன்மகனைச் சான்றோ னென்று பிறர் சொல்லக் கேட்ட 
( காலத்துத்) தாய் . 


உா 


மக்கட்பேறு 


இது , மக்கள் புகழையெய்துதல் தாய்க்கும் இன்பம் பயக்கு 


மென்றது . 


சுசி 


தந்தை மகற்காற்றும் நன்றி , அவையத்து 
முந்தி இருப்பச் செயல் . 


இ - ள் :--- தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி - தந்தை மகனுக்குச் 
செய்யும் உபகாரம் , அவையத்து முந்தி இருப்ப செயல் - அவை 
யகத்தின் கண்ணே ( அவன் ) முந்தி இருக்குமாறு ( அவனுக்குக் ) 
கல்வி உண்டாக்குதல் . 

இது , மகனைக் கல்வியுடைய னாக்குதல் தந்தையின் 


னென்றது . 


மகன் தந்தைக் காற்றும் உதவி , இவன் தந்தை 
என்னோற்றான் கொல் என்னும் சொல் . 


இ - ள் : -மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி - மகன் தந்தைக் 
குச் செய்யும் உபகாரம் , இவன் தந்தை என் நோற்றான் என்னும் 
சொல் - ( இவனைப் பெறுதற்கு ) இவன் தந்தை என்ன தவம் செய் 
தான் என்று உலகத்தார் சொல்லும் சொல்லைப் படைத்தல் . ( கொன் 
அசை . ) 

நெறியின் ஒழுகுவாரை உலகத்தார் புகழ்வராதலான் , மகனும் 
ஒழுக்கமுடையவ னாக வேண்டு மென்று இது கூமிற்று . 

4 - வது . - அன்புடைமை. 
அன்புடைமை யாவது , தன்னைச் சார்ந்தார் மாட்டுக் காதலுடை 
யவனாதல் . இல்வாழ்வான் தனது வாழ்க்கைத் துணை மக்கள் முத 
லியவரிடத்து அன்புசெலுத்துதல் அவ்வாழ்க்கைக்கு இன்றியமை 
யா ததொன் றாதலான் இஃது ஈண்டுக் கூறப்பட்டது . 


எ 0 . 


என்பி லதனை வெயில்போலக் காயுமே , 
அன்பி லதனை அறம் . 


2 எ 


இல்லறவியல் 


இ - ள் : - என்பு இலதனை வெயில்போல காயும் - என்பு இல் 
லாத சீவனை வெயில் சுமோறு போல் சுடும் , அன்பு இலதனை அறம் - 
அன்பு இல்லாத உயிரினை அறம் . ( ஏகாரம் அசை . அறம் - அறக்கட 
வுள் . இதனை - பிராணியை . உயிரினை - மனிதனை . ) 

இஃது , அன் ! - இல்லா தார் துன்பமுறுவர் என்றது . 


எக . 


அன்பகத் தில்லா உயிர்வாழ்க்கை , வன்பார்க்கண் 
வற்றல் மரம் தளிர்த் தற்று . 


இ - ள் : - அகத்து அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை - தன்னி 
டத்து அன்பில்லாத உயிரினது வாழ்க்கை , வன் பார்க்கண் வற்றல் 
மரம் தளிர்த்தால் அற்று - வன்பாரிடத்து (நடப்பட்ட ) உலர்ந்த 
மரங்கள் தளிர்த்தால் போலும் . ( தளிர்த்தற்குக் காரணம் இன்மை 
யால் தளிரா தென்றவாறு .) 

[ இல்லாத என்பது ஈறுகெட்டு நின்றது . ஆல் என்பது கெட் 
டது . வன்பார் - பாலை நிலம் . 

இஃது , அன்பு இல்லாதார் அழிவ ரென்றது . 


எஉ .. 


புறத்துறுப் பெல்லாம் எவன்செய்யும் , பாக்கை 
அகத்துறுப் பன்பி லவர்க்கு ? 


இ - ள் : - யாக்கை அகத்து உறுப்பு அன்பு இல்லவர்க்கு - 
உடம்பிற்கு அசத்து உறுப்பாகிய அன்பு இல்லார்க்கு , புறத்து 
உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் - புறத்து உறுப்புக்க ளெல்லாம் 
யாதினைச் செய்யும் ? ( ஒருபயனையும் செய்யா . ) ( புறத்துறுப்பு - 
மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி , கை , கால் முதலியன . இல்லவர் 
க்கு என்பது ல ர ஒற்றுக் கெட்டுகின்றது .) 

இஃது , அன்பில்லாதவர் அங்கவீனரை ஒப்பர் என்றது . 


எங் . 


அன்பின் வழிய துயிர்நிலை : அஃதிலார்க் 
கன்பு தோல் போர்த்த உடம்பு , 


உஅ 


அன்புடைமை 


இ - ள் : - அன்பின் வழியது உயிர் - அன்பின் வழியதாகிய 
அறத்தினால் உயிருக்கு நிலைபேறு உளதாம் ; அஃது இலார்க்கு 
என்பு தோல் போர்த்த உடம்பு - அன்பு இலாதார்க்கு என்பின் மேல் 
தோலினால் போர்க்கப்பட்ட உடம்புகளே (உளவாம் ) . ( ஏகாரம் 
கெட்டது 

இஃது , அன்பில்லார் வீடு பெறா சென்றது , 


எச .. 


அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் ; அன்புடையார் 
என்பும் உரியர் பிறர்க்கு . 

இ - ள் : - அன்பு இலார் எல்லாம் தமக்கு உரியர் - அன்பிலா 
தார் எல்லாப் பொருள்களையும் தமக்கு உரிமையாக வடையர் ; 
அன்பு உடையார் என்பும் பிறர்க்கு உரியர் - அன்புடையார் ( பொரு 
ளேயன்றி ) எலும்பினையும் பிறர்க்கு உரிமையாக வடையர் . 

இஃது , அன்புடையா எல்லது மற்றையோர் அறம்செய்தல் 
அரிதென்றது . 

எடு . 


அன்போ டியைந்த வழக்கென்ப , ஆருயிர்க் 
கென்போ டியைந்த தொடர்பு . AS 

-ள் : - உயிர்க்கு ஆர் என்போடு இயைந்த தொடர்பு: - உயிர் 
க்கு (இப்பிறப்பின்கள் பெறுதற்கரிய மனித உடம்போடு பொருள் 
திய ( இடைவிடாத ) நட்பு , அன்போடு இயைந்த வழக்கு என்ப 
( முன்பிறப்பின் கண் ) அன்போடு பொருத்திச் சென்ற செலவின் பய 
னென்று சொல்லுவர் ( இன்றோர் ) . 

இது , மானிடப் பிறப்பை எய்தியதற்குக் காரணமே அன்பென் 


எசு 


அன்புற் றமர்ந்த வழக்கென்ப வையகத் 
தின்புற்றார் எய்தல் சிறப்பு . 


உ . 


ல்லறவியல் 


இ - ள் : -- வையகத்து இன்பு உற்றார் சிறப்பு எய்தல் - ( இப் 
பிறப்பின் கண் ) உலகத்தில் இன்பமுற்றார் அதன்மேலும் சிறப்பெய் 
துதல் , அன்பு உற்று அமர்ந்த வழக்கு என்ப - ( முன்பிறப்பின்கண் ) 
பிறர்மேல் அன்பு வைத்துச் சென்ற செலவின் பயனென்று சொல் 
லுவர் ( ஆன்றார் ) . ( சிறப்பு - வீடு . செலவு - நடை , ஒழுக்கம் . ) 

இஃது , அன்புடையார் போகம் துய்த்து வீட்டை அடைவ 
ரென்றது . . 


எஎ , 


அன்பீனும் ஆர்வ முடைமை ; அதுவீனும் 
நண்பென்னும் நாடாச் சிறப்பு . 

இ - ள் : - அன்பு ஆர்வமுடைமை ஈனும் - அன்பு ஆர்வமுடை 
மையைத் தரும் ; அது நண்பு என்னும் நாடாத சிறப்பும்- அவ் 
வார்வமுடைமை நட்பென்று சொல்லப்பட்ட ஆராய்தலில்லாத 
சிறப்பைத் தரும் . 

( ஆர்வம் - தொடர்பிலார் மாட்டும் செல்லும் காதல் . காடாத 
என்பது ஈறு கெட்டுநின்றது நட்பு - நட்பினர் . ஆராய்தல் 
SOT த - ஆராய்தல் வேண்டாத .) 

இஃது , அன்புடையார்க்கு உலகத்தாரெல்லாம் நட்பின ராவ 
ரன்றது .. 


எஅ . 


அறத்திற்கே அன்புசார் பென்ப அறியார் ; 
மறத்திற்கும் அஃதே துணை . 


இ - ள் : - அறியார் அன்பு அறத்திற்கே சார்பு என்ப - அறியா 
தார் அன்பானது அறம்செய்வாற்கே சார்பாம் என்பர் ; அஃதே 
மறத்திற்கும் துணை - அன்பே மறம்செய்வாற்கும் துணையாம் . 

இஃது , ஒருவன் மறம்செய்தற்கும் அவன் ஒரு பொருளின் 
மீது கொண்ட அன்பே காரண மென்றது . 


எக . 


அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ? ஆர்வலர் 
புன்கணீர் பூசல் தரும் . 


TEO 


வி 


ரு 


15 


ே 


தாம்பல் 


இ - ள் : -- அன்பிற்கும் அடைக்கும் தாழ் உண்டோ - அன்பி 
னையும் (வெளிப்படாது ) அடைக்கும் தாழ் உளதோ ? ஆர்வலர் புன் 
கண்பீர் பூசல் தரும் - அன்புடையார் மாட்டு உளதாகிய புல்லிய கன் 
ணின் நீர் தானே ஆரவாரத்தைத் தம். 

அ 0 . 
இது , பிறர் துன்பத்தைக் கண்ட மாத்திரத்தில் அன்புடையார்க் 
குக் கண்ணீர் பெருகு மென்றது . 


கூ - வது . - விருந்தோம்பல் . 
விருந்தோம்பலாவது , உண்ணுங்காலத்துப் புதியார் வந்தால் 
பகுத் துண்ணு தல் . தென்புலத்தார் முதலிய ஐவருள் விருந்தினர் 
முதற்கண் ஓம்பப்படுதற் குரிய ராதலானும் , அவரை ஒம்பு தல் அன்பு 

காரணமாக நிகழ்வதொன் றாகலானும் இஃது ஈண்டுக் 
கூறப்பட்டது . 


டைமை 


ருந்தோம்பி இல்வாழ்வ தெல்லாம் விருந்தோம்பி 
வேளாண்மை செய்தற் பொருட்டு . 


இ - ள் : -- இல் இருந்து ஓம்பி வாழ்வது எல்லாம் - இல்லன் 
கண் இருந்து ( பொருளைப் ) போற்றி வாழும் வாழ்க்கையெல்லாம் , 
விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு - ( வந்த ) விருந்தி 
னரைப் போற்றி அவர்க்கு உபகரித்தற்க : 4 . 
இஃது , இல்வாழ்வதே விருந்தினரை ஓம்புதற்காக என்றது.அக . 


விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா 
மருந்தெனினும் வேண்டும் பாற் றன்று . 


இ - ள் : - விருந்து புறத்ததாக தான் உண்டல் - விருந்தினர் 
இற்புறத்தா ராகத் தானே உண்டல் , சாவா மருந்து எனினும் - 
சாவாமைக்காக உண்ணும் மருந்தாயினும் , வேண்டும் பாற்று அன்று 
வேண்டும் பகுதியுடைத் தன்று . ( புறத்ததாக என்பது ஈறுகெட்டு 
நின்றது . ). 


க 


ல்லறவியல் 


இஃது , அமிர்தமே யெனினும் விருந்தினருக்கு அளியாது தான் 
உண்ணலாகா தென்றது . 

அஉ . 


வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை 
பருவந்து பாழ்படுதல் இன்று . 


இ - ள் : - வகலும் வரு விருந்து ஓம்புவான் வாழ்க்கை - நான் 
தோறும் வந்த விருந்தினரைப் போற்றுவானது ஆக்கம் , பருவந்து 
பாழ்படுதல் இன்று - வருத்தமுற்றுக் கேபேடுவ தில்லை . 

இது , நாள்தோறும் விருந்தினரை ஓம்புவானது இல்வாழ்க்கை 
கேறோ தென்றது . 

அட . 


அகனமர்ந்து செய்யாள் உறையும் , முகனமர்ந்து 
நல்விருந் தோம்புவான் இல் . 


1 


ள் : செய்யாள் அகன் அமர்ந்து உறையும் - திருவினாள் 
மனம் பொருந்தி உறையும் , நல் விருந்து முகன் அமர்ந்து ஓம்பு 
வான் இல் - நல்ல விருந்தினரை முகம் பொருந்திப் போற்றுவா 
னது மனையின்கண் . 

இது , விருந்தோம்புவார்க்குக் கேடின்மையே யன்றிச் செல்வ 
மும் உண்டாம் என்றது . 


வித்தும் இடல்வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி 
மிச்சில் மிசைவான் புலம் ? 


னரை 


இ - ள் : - விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் - விருந்தி 

ஊட்டி மிச்சமான உணவை உண்ணுமவன் புலத்தின்கண் 
வித்தும் இடல் வேண்டுமோ - (விளைதல் பொருட்டு ) விதைக்கவும் 
வேண்டுமோ ? ( தானே வினையாதோ ) ? ( கொல் - அசை . ) 

இது , விருந்தோம்புவான் பொருள்வருவாயாக இயற்றும் 
இடம் நன்முகப் பயன்படு மென்றது . 

அரு . 


1 


5.2 . 


ரு 


நதோம்பல் 


செல்விருந் தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் 
நல்விருந்து வானத் தவர்க்கு . 


ள் : - செல் விருந்து ஓம்பி - வந்த விருந்தினரைப் போற்றி , 
வரு விருந்து பார்த்திருப்பான் - வரும் விருந்தினரைப் பார்த்திருக் 
குமவன் , வானத்தவர்க்கு நல் விருந்து - வானத்தவர்க்கு நல்ல விரும் 
தாவன் . 


வரவு பார்த்தல் - விருந்தின்றி உண்மை . 
இது , விருந்தோம்புவானது மறுமைப் பயன் கூறிற்று . அசு . 


இனைத்துணைத் தென்பதொன் றில்லை ; விருந்தின் 
துணைத்துணை வேள்விப் பயன் . 


இ - ள் : - இனை துணைத்து என்பது ஒன்று இல்லை - (விருத்தி 
னர்க்கு அளித்ததனால் ஆகும் பயன் ) இன்ன அளவினை உடைத் 
தென்று சொல்லலாவது ஒன்று இல்லை : வேள்விப்பயன் விருந்தி : 
துணை துனை - விருந்தோம்பலின் பயன் விருந்தினர் யாதொரு தன் 
மையை உடையரோ அத்தன்மையின் அளவிற்று . 

இது , விருந்தினரை ஒம்பு பயன் விருந்தினரது காதி 
யின் அளவிற்க மெட்து . 


பரிந்தோம்பிப் பற்றற்றோம் என்பர் , விருக்தோம்பி 
வேள்வி தலைப்படா தார் . 
இ - ள் : - விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படா தார் 

விருந்தி 
னரைப் போற்றி உபகாரம் செய்யமாட்டா தார் , பரிந்து ஓம்பி பத்து 
அற்றோம் என்பர் - வருந்தி ( உடம்பொன்றையும் ) ஓம்பிப் பொருளற் 
னோ மென்று இரப்பர் . 


இது , விருந்தினரை ஒம்பாதார் தம்பொருளை இழந்து இரந்து 
வருந்துவ ரென்றது . 


ஙக . 


5 


இல்லறவியல் 


உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா 
ம ! -மை மடவார்கண் உண்டு. 


மை 


-ள் : - உடைமையுள் 

உடைமையின் கண்ணே 
ல்லாமைபோல , விருந்து ஓம்பல் ஓம்பா மடமை - விருந்தினர்க்கு 
அளித்தலைப் போற்றாத பேதைமை , மடவார்கண் உண்டு - பேதை 
யார் மாட்டே உளதாம் . 

( ஓம்பாத என்பது ஈறுகெட்டு நின்றது . இல்லாமைபோல் - 
வறுமையுற்றிருந்தாற்போல . ) 

இது , விருந்தினரை ஓம் பாதார் அறிவிலா ரென்றது . 


மோப்பக் குழையும் அனிச்சம் ; முகம்திரிந்து 
நோக்கக் குழையும் விருந்து . 

இ - ள் : - அனிச்சம் மோப்ப குழையும் - ( எல்லா மலரினும் 
மெல்லிதாகிய ) அனிச்சப்பூ மோந்தால் வாடும் ; முகம் திரிந்து நோக்க 
விருந்து குழையும் - முகம் திரிந்து நோக்க விருந்தினர் வாடுவர் . 
( அனிச்சம் என்பது ஆகுபெயர் .) 

இது , விருந்தினரைத் திரிதலில்லாத முகத்தோடு நோக்க 
வேண்டு மென்றது . 


க 0 . 


க 0 - வது. 

வாய்மை யுடைமை . 
வாய்மையாவது , பொய் சொல்லாமை . ( அஃதாவது , தீமையில் 
லா த - சொற்களைச் சொல்லுதல் . இது விருந்தோம்பலின் கண்ணே 
இன்றியமையாது வேண்டப்படுவ தொன்றாதலின் , அதன்பின் கூறப் 
பட்டது . ) 


தன்னெஞ் சறிவது பொய்யற்க ; பொய்த்தபின் 
தன்னெஞ்சே தன்னைச் சுடும் . 


இ - ள் : - தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க - தன் நெஞ்சு 
அறிந்ததனைப் பொய்யாது சொல்லுக ; பொய்த்தபின் தன்நெஞ்சே 


கூசு 


வாய்மை யுடைமை 


தன்னைச் சுடும் - பொய்ப்பனாயின் பின் தன் கெஞ்சுதானே தன்னைச் 
சுடும் . 

சுதேலாவது , தான் பொய்த்ததனால் பிதர்க்கு உளதாகும் தீமை 
யைக் கண்டு என் செய்தோம் யாம் என்ன வருத்துவித்தல் . 
இது , பொய்யாமை வேண்டு மென்றது . 

கக . 


யாம்மெய்யாக் கண்டவற்றுள் இல்லை , எனைத்தொன்றும் 
வாய்மையின் நல்ல பிற . 


-ள் : - யாம் மெய்யாகக் கண்டவற்றுள் - யாம் மெய்யாகக் 
கண்ட அறங்களுள் , வாய்மையின் நல்ல பிற எனைத்தொன்றும் 
இல்லை - மெய்சொல்லுதல்போல கன்றாயிருப்பன வேறு எவையும் 
இல்லை . 
( " ஒருமை கட்டிய பெயர் சிலைக் ளெலி - பன்மைக் 

பன்மைக் காகு 
மிடனுமா பாண்டே " என்னும் தொல்காப்பியச் சூத்திரப்படி எனைத் 
தொன்றும் என்னும் ஒருமைப் பெயர் எவையும் என்னும் பன்மைப் 
பெயர்க் காயிற்று . ) 

இது , வாய்மையோடு மற்றை எவ்வறமும் ஒவ்வாதென்று 
அதன் தலைமை கூறிற்று . 


வாய்மை எனப்படுவ தியாதெனின் , யாதொன்றும் 
தீமை இலாத சொலல் . 


இ - ள் : - 

வாய்மை எனப்படுவது யாது எனின் - பொய்சொல் 
லாமை என்று சொல்லப்படுவது யாதென்று வினவில் , தீமை இலாத 
யாதொன்றும் சொலல் - ( பிறர்க்குத் ) தீமைபயவாத யாதொன் 
னும் சொல்லுதல் ( என்க ) . 

( திமைபயவாத - தீங்கைக் கொடுக்காத சொற்களை , யாதொன் 
நானும் - எந்தவகையானும் . யாதொன்றானும் என்பது தொகுத்த 
லாய் யாதொன்றும் என நின்றது . ) 

து , வாய்மை யாதென்றார்க்குக் கூறப்பட்டது . 


இல்லற 

வியல் 


பொய்ம்மையும் வாய்மை இடத்த , புரைதீர்ந்த 
நன்மை பயக்கு மெனின் . 

இ - ள் -பொய்ம்மையும் வாய்மை இடத்த - பொய்களும் 
மெய்யின் நிலைமையை உடையனவாம் , புரை தீர்ந்த நன்மை பயக் 
கும் எனின் - குற்றம் தீர்ந்த நன்மையைப் பயக்குமாயின் . 

( குற்றம் தீர்ந்த - குற்றம் நீங்கிய - குற்ற மற்ற .) 

குற்றமற்ற நன்மையைப் பயக்குமாயின் , பொய்ம்மையும் வாய் 
மையோ டொக்கு மென்று இது கூறிற்று . 


உள்ளத்தால் பொய்யா தொழுகின் , உலகத்தார் 
உள்ளத்து ளெல்லாம் உளன் . 


இ -ள் : - உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் - ( ஒருவன் தன் ) 
நெஞ்சினால் பொய்யை நினையாது ஒழுகுவனாயின் , உலகத்தார் உள் 
ளத்துள் எல்லாம் உளன் - உலகத்தார் நெஞ்சினு ளெல்லாம் உளனா 


வன் . 


இது , பொய்யை நினையா தவரை எல்லாரும் போற்றுவ ரென் 


கரு . 


மனத்தொடு வாய்மை மொழியின் , தவத்தொடு 
தானம் செய்வாரில் தலை . 


இ - ள் : -மனத்தொடு வாய்மை மொழியின் - ( ஒருவன் ) மனத் 
தோடேகூட மெய் சொல்லுவனாயின் , தவத்தொடு தானம் செய்வா 
ரில் தலை - தவத்தோடேகூடத் தானம் செய்வாரில் தலையாவன் . 

இது , மனத்தோடு வாய்மைமொழிதல் எல்லா நன்மைகளையும் 
பயக்கு மென்றது . 


கூசு . 


பொய்யாமை அன்ன புகழில்லை, பொய்யாமை 
எல்லா அறமும் தரும் , 

. 


கூசா 


if tl 5 ) - 1 - மே ! 


ள் : -- 


பொய்யாமை அன்ன - * இல்லை - பொய்யாமை 
யால் வரும் ( பொய்யாமையை உடையட் என்னும் ) புகழோடு ஒத்த 
புகழ் வேசன்று இல்லை , பொய்யாயை எட்னா அதமும் தரும் - 
பொய்யாமையானது ( அவன் அறியாமல் தானோ ) எல்லா அறங்களை 
யும் கொடுக்கு மாதலான் . 

( பொய்யாமை என்பது அதனால் வரும் புகழுக்காயின்மையால் 
ஆகுபெயர் .) 

இது , வாய்மை மற்றை எல்லா அறங்களையும் பயக்கு மென் 
றது . 


கஎ . 


பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் , அறம்பிற 
செய்யாமை செய்யாமை நன்று . 


ள் : -- பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் - பொய்யாமை 
யைப் பொய்யாமல் செலுத்துவனாயின் , பிற அறம் செய்யாமை செய் 
யாமை நன்று - பிற அறங்களைச் செய்தல் கன்றாம் . 

( செலுத்துதல் - கைக்கொண்டொழுகுதல் . செய்யாமை செய் 
யாமை - செய்யாமையைச் செய்யாமை - செய்தல் .) 

இது , பொய்யா மையைக் கடைப்பிடித் தொழுகினல்லது மற்றை . 
அறங்கள் பயன்படா வென்றது . 


கஅ . 


புறம் தூய்மை நீரால் அமையும் ; அகம்தூய்மை 
வாய்மையால் காணப் படும் . 


இ - ள் : - புறம் தூய்மை நீரால் அமையும் - உடம்பின் தூய்மை 
நீரினாலே அமைந்துவிடும் ; அகம் தூய்மை வாய்மையால் காணப் 
படும் - மனத்தின் தூய்மை மெய் சொல்லுதலானே அறியப்படும் . 

இது , வாய்மையால் மனத்தூய்மை உண்டாமென்றது . 


கூக . 


எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்குப் 
பொய்யா விளக்கே விளக்கு . 


எ 


இ ) ல் 


- 


| D 


- 


ள் : - சான்றோர்க்கு எல்லா விளக்கும் விளக்கு அல்ல 
சான்றோர்க்கு எல்லா ( அறங்களினாலும் உண்டான ) ஒளிகளும் ஒளி 
கள் அல்ல ; பொய்யா விளக்கே விளக்கு - பொய்பா ( மையான் உன் 
டான ) ஒளியே ஒளியாகும் . 

[விளக்கு - விளக்கம் - ஒளி - நிலையான புகழ் . 
இது , சான்றோர்க்கு வாய்மை இன்றியமையாதென்று கூறி 


க 00 , 


கக-வது . - செய்ந்நன்றி யறிதல் . 


5 னமையை 


செய்ங்கன்றி யறிதலாவது , பிறர் செய்த ( தீமையை மறந்து ) 

மறவாமை . ( இஃது , இல்வாழ்வாரும் அவரால் ஓம்பப் 
பெற்ற விருந்தினரும் கைக்கொள்ள வேண்டுவதொன் முதலின் , 
வாய்மை யுடைமையின்பின் கூறப்பட்டது . ) 


மறவற்க மாசற்றார் கேண்மை . துறவற்க 
துன்பத்துள் துப்பாயார் நட்ட . 


இ - ள் : - துன்பத்துள் துப்பு ஆயார் நட்பு துறவற்க - ( தனக் 
குத் ) துன்பம் வந்த காலத்து வ லியாயினார் நட்பை ( எக்காலத்தும் ) 
விடாதொழிக. மாசு அற்நர் கேண்மை மறவற்க - குற்றமற்றாரது 
நட்பை ( எக்காலத்தும் ) மறவாதொழிக. 

( இம்முதற்குறளை " மறவற்க மாசற்றார் கேண்மை ” 
தொடங்கியதே , இவ்வதிகாரத்திற்கு முந்தியது “ வாய்மையுடை 
மை ” என்பதை வலியுறுத்தும் , " தூஉய்மை யென்ப தவாவின்மை ; 
மற்றது - வா அய்மை வேண்ட வரும் ” என்றதனால் , ) 


என்று 


இது , தாம் இடருற்றுழித் தமக்கு உதவி செய்தாரது நட்பை 
யும் குற்றமற்றாரது நட்பையும் விடற்க என்றது . 


கசே . 


நன்றி மறப்பது நன்றன்று ; நன்றல்ல 
தன்றே மறப்பது நன்று , 


5.அ 


செய்நன்றியறிதல் 
இ - ள் : -நன்றி மறப்பது என்றன்று - ( பிறர் செய்த நன்மை 
யை ( என் அம் ) மறப்பது நன்றன் : நன்று அல்லது அன்றே 
மறப்பது நன்று - ( பிறர் செய்த நிமையை அர்தே மறப்பது என்று , 

இது , பிறர் செய்த நன்றியை என்றும் மறக்கலாகா தென்றும் 
தீமையை உடனே மமக்கவேன் மென்றும் கூறிற்று . 


402 . 


செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் 
வானகமும் ஆற்றல் அரிது . 


இ - ள் : - செய்யாமல் செய்த உதவிக்கு - ( முன் ஓர் உதவி 
தாம் ) செய்யாதிருக்க ( த்தமக்கு ஒருவன் ) செய்த உதவிக்கு , வைய 
“ மும் வானகமும் ஆற்றல் அரிது - இவ்வுலகமும் சுவர்க்கமும் 
நிறையாற்றுதல் அரிது . ( நிறை ஆற்றுதல் - நிரையில் சமமாதல் . ) 

இது , தம்மிடம் ஓர் உதவியும் பெருதார் தமக்குச் செய்த உதவி 
இப்புவியினும் சுவர்க்கத்தினும் பெரிதா மென்றது . 


40 .. 


பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் , 
நன்மை கடலிற் பெரிது . 


இ - ள் : - பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் - 
ஒரு பயனைக் கருதா ராய்த் தமக்குச் செய்த உபகார (த்தினால் உண் 
டாய ) நன்மையை ஆராயின் , நன்மை கடலின் பெரிது- ( அக் ) நன்மை 
கடலினும் பெரிது . 


இஃது , ஒரு பயனைக் கருதாது செய்த உதவி கடலினும் பெரி 
தென்றது . 

10 . 


காலத்தி னால்செய்த நன்றி சிறிதெனினும் 
லத்தின் மாணப் பெரிது . 


ஞால 


இ - ள் : -காலத்தினால் செய்த நன்றி- ( உதவி வேண்டும் ) காலத் 
தில் செய்த உதவி , சிறிது எனினும் - ( தான் ) சிறிதாயிருந்ததாயி 


கூகூ 


இல்லற வியல் 


னும் , ஞாலத்தின் மான பெரிது - உலகத்திலும் மிகப்பெரிதாம் , 
[ காலத்தினால் என்பது வேற்றுமை மயக்கம் . ) 

இஃது , உதவிவேண்டும் காலத்தில் செய்த உதவி மிகப்பெரி 
தென்றது . 

45 0 ரு . 


தினைத்துணை நன்றி செயினும் , பனைத்துணையாக் 
கொள்வர் பயன்தெரி வார் . 


இ - ள் : - தினைத்து நன்றி செயினும் - தினையளவு நன்றி 
செய்தாராயினும் , பனைத்துணையாகக் கொள்வர் பயன் தெரிவார் 
( அதனை அவ்வளவிற்றென்று நினையாது ) பனையளவினதாகக் கொள் 
வர் ( உ தவியின் ) பயனை அறிவார் . 

( தினையளவு , பனையளவு என்பன முறையே சிறிய அளவை 
யும் பெரிய அளவையும் குறித்து நின்றன . ) 

செயல்வகையால் சிறிதாயினும் , நன்றி பயன் வகையால் பெரி 
தா மென்றது இது . 
எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் , தங்கண் 
விழுமம் துடைத்தவர் கட்ட , 


| 


காசு . 


இ - ள் : - தம் கண் விழுமம் துடைத்தவர் நட்பு - தம் கண் 
(உற்ற ) துன்பத்தை ரிக்கினவரது நட்பை , எழுமை எழு பிறப்பும் 
உள்ளுவர் - ( அப் பிறப்பிலேயன்றி ) எழுமையிலும் தோற்றும் பிறப் 
பெல்லாம் நினைப்பர் ( சான்றோர் ) . 

( எழுமை - ஏழ்முறை . எழு என்லும் வித்தொகை இங்கு 
எதிர் காலத்தைக் குறித்து நின்றது. 

இது , நமக்கு நன்றி செய்தார் நட்பின் எஞ்ஞான்றும் மநக்க 
லாகா தென்றது . 


50 எ . 


உதவி வரைத்தன் றுதவி ; உதவி 
செயப்பட்டார் சால்பின் வரைத்து , 


நன்றியறிதல் 


இ - ள் : -- உதவி வரைத்து அன்று உதவி - ( முன்பு செய்யப் 
பெற்ற ) உதவியின் அளவின தன்று ( பின்பு செய்யும் ) மாற்றுதவி ; 
உதவி செயப்பட்டார் சால்பின் வரைத்து - ( முன்பு ) உதவி செய்யப் 
பெற்றவர் நன்மை எவ்வளவிற்று அவ்வளவிற்று ( அது ) . 


து , மாற்று தவிக்கு அளவில்லை யென்றது . 


ச 0 அ . 


கொன்றன்ன இன்னா செயினும் , அவர் செய்த 
ஒன்றுநன் றுள்ளக் கெடும் . 


இ - ள் : - கொன்றால் அன்ன இன்னா செயினும்- ( தமக்கு முன்பு 
நன்மை செய்தார் ) தம்மைக் கொன்றாலொத்த இன்னாமையை ( ட் 
பின்பு ) செய்யினும் , அவர் செய்த கன்று ஒன்று உள்ள செடும் - அவர் 
முன்பு செய்த நன்றி ஒன்றை நினைக்க அவ்வின்னாமை யெல்லாம் 
கெடும் . 


( இன்னாமை - தீமை . கொன்றால் என்பது ஆல் கெட்டு நில் 


இது , முன் தமக்கு உபகாரம் செய்தவர் பின் தமக்கு அபகா 
ரம் செய்யின் , அவ் வபகாரமெல்லாம் முன்செய்த உபகாரத்திற்கு 
ஈடாகா வென்றது . 


40 .. 


எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் ; உய்வில்லை 
செய்ந்நன்றி கொன்ற மகற்கு . 


இ - ள் : -- எ நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் - எல்லா 
நன்மைகளையும் சிதைத்தார்க்கும் (பின்பு ஒருகாலத்தேயாயினும் ) 
உய்தல் உண்டாம் ; உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு - ( ஒரு 
காலத்தினும் ) உய்தல் இல்லை ஒருவர் செய்த நன்றியைக் கொன்ற 
மகனுக்கு . ( கொன்ற - சிதைத்த . ) 


து , செய்ந்நன்றி கொன்ற பாவம் அநுபவித்தல்லது பிராயச் 
சித்தத்தால் தீரா தென்றது . 


கக ) . 


6 


இல்லறவியல் 


க 2 - வது .-- நடுவு நிலைமை. 


நடுவு நிலைமையாக , நட்டார் மாட்டும் பகைவர் மாட்டும் ஒக்க 
நிற்கும் நிலைமை . செய்தி பறிகற்கண்தும் மிவு நிலைமையை 
விடலாகா தென் பற்காக இவ்வதியாரம் அதன் பின் கூறப்பட்டது . ) 


சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொரு 
கோடாமை சான்றோர்க் கணி . 

( பால் 
இ - ள் : - சமன் செய்து சீர் தூக்கும் கோல் போல் அமைந்து - 
சமன்வரை பண்ணி ( இரண்டு தலையும் ) சீரொத்தால் தூக்கிப்பார்க்கும் 
நிறைகோல்போல ( வீக்கம் தாக்கமற்று நின்று , ஒருபால் கோடாமை 
சான்றோர்க்கு அணி - தம் நெஞ்சை ஒருவன்பக்கமாகக் கோடவிடா 
மை சான்றோர்க்கு அழகு . 

( சமன்வரை - நிறுக்கும் கருவியாகிய வெள்ளிக்கோலின் இர 
ண்டு தலைகளும் சமனாக ( ஒக்க ) நிற்குமாறு செய்தற்குத் தூக்கும் 
கயிறு இடப்படும் வரை . வீக்கம் தாக்கம் - உயர்வு தாழ்வு . ) 

இது , நடுவு நிலைமை வேண்டு மென்றது . 


ககக . 


சொற்கோட்ட மில்லது செப்பம் , ஒருதலையா 
உட்கோட்ட மின்மை பெறின் . 


இ - ள் : - செப்பம் கோட்டம் இல்லது சொல் - நடுவு நிலைமை 
யாவது கோட்டம் இல்லாததாகிய சொல்லாம் , ஒரு தலையாக உட் 
கோட்டம் இன்மை பெறின் - அது கவராது மனக்கோட்டமின்மை 
யோடு கூடுமாயின் . ( கோட்டம் - கோணுதல் . ஒரு தலையாக என்பது 
ஈறு கெட்டு நின்றது . ) 

நடுவு நிலைமையாவது செவ்வை சொல்லுத லென்பதூஉம் , இரு 
பொருட் பொதுமொழி கூறுதலென்பதூஉம் இது கூறிற்று . 

(இருபொருட் பொதுமொழி - இருவர் கூறும் பொருள்களுக் 
கும் பொதுவாக நின்று கூறும்மொழி . ) 


கக 2 .. 


டுவு 


நி லைபை 


தகுதி என ஒன்று நன்றே , பகுதியால் 
பால்பட் டொழுகப் பெறின் . 


نن 


-ள் : -- தகுதி என ஒன்று நன்கு - நவுநிலைமை யென்று 
சொல்லப்படுகின்ற ஒன்று நல்லதே , பகுதியால் பாம்பட்டு ஒழுகப் 
பெறின் - அவரவர் பகுதி நிலைமையோடே ( அறத்தின் ) பால்பட்ட 
ஒழுகப்பெறுமாயின் . 

( ஆல் என்பது உடனிகழ்ச்சியில் வந்தது . ) 

இஃது , அவரவர் பகுதிநிலைமையோடும் அறத்தோடும் பொருந் 
தச் செய்தலே தகுதியா மென்றது . 


ககங . 


வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் , பேணிப் 
பிறவும் தமபோல் செயின் . 


-ள் : பாணிகம் செய்வார்க்கு வாணிகம் - வாணிகம் செய் 
வார்க்கு வாணிகம் ஆம் , பிறவும் தம போல் பெணி செயின் - பிறர் 
பொருள்களையும் தமது பொருள்கள் போய்ப் பேணிச் செய்வாரா 
யின் . ஆம் - பலிக்கும் . ) 

இது , வாணிகம் செய்வார் பிறர் பொருளையும் தம் பொருள் 
போலப் பேணவேண்டு மென்றது . 


கேடும் பெருக்கமும் இல்லல்ல ; நெஞ்சத்துக் 
கோடாமை சான்றோர்க் கணி . 


பாமை 


இ - ள் : - கேடும் பெருக்கமும் இல் அல்ல - கேம் வருந்தும் 
ஆக்கம் வருதலும் (உலகத்து ) இல்லை யல்ல ; நெஞ்சத்துக் கோ 

சான்றோர் க்கு அணி - ( அவ்விரண்டினுள்ளும் யாதானும் 
ஒன்று வந்தகாலத்துத் தம் ) நெஞ்சு கோடாம லொழுகல் சான் 
றோர்க்கு அழகாம் . 

இது , தாம் கேடுற்ற இடத்தும் தம் நெஞ்சம் கோடாமல் ஒழு 
கல் வேண்டு மென்றது . 

ககரு . 


இல்லற வியல் 


கடுவா 


வாக வையா துலகம் , நடுவாக 
நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு . 


பொருட் 


இ - ள் : -நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு - நடுவாக 
நன்மையின் கண்ணே நின்றவன் 

( அதுகாரணமாகப் 
கேட்டை அடைவானாயின் , அப் ) பொருட் கேட்டை , உலகம் கெடு 
வாக வையாது -உலகத்தார் கேடாகச் சொல்லார் . ( ஆக்கத்தோடே 
எண்ணுவர் . ) 


நடுவுநிலைமை யுடையான் கேடுற்றால் அதனைக் கேடாகக் கரு 
தார் உலகத்தார் என்று இது கூறிற்று . 


ககசு . 


நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை 
அன்றே ஒழிய விடல் . 


இ - ள் : - நன்றே தரினும் - பெருமையே தரினும் , 56 வு இக 
ந்து ஆம் ஆக்கத்தை நடுவுநிலைமையை நீங்கிவரும் ஆக்கத்தை ,, 
அன்றே ஒழிய விடல் - ( அது வருவதற்குத் தொடக்கமான ) அன்றே 
ஒழிய விடுக . 


இது , நடுவு நிலைமையை விடுதலால் வரும் பொருள் பெருமை 
தரா தென்றது . 


ககஎ . 


கெடுவல்யான் என்ப தறிகதன் நெஞ்சம் 
நடுவொரீஇ அல்ல செயின் . 


இ 

- ள் : - தன் நெஞ்சம் நடுவு ஒரீஇ அல்ல செயின் - தன் 
நெஞ்சு நடுவுநிலைமையை நீங்கி நவெல்லா தவற்றைச் செய்யுமாயின் ,, 
யான் கெடுவல் என்பது அறிக - ( அஃது ஏதுவாக ) யான் கேடுறு 
வேன் என்பதனை ( ஒருவன் ) அறிக . 


இது , மனம் சமவுநிலைமையை விட்டு நீங்குமாயின் , அது தனது 
கேட்டிற்கு முதற்குறி யென்றது . 

ககஅ . 


பாறை படைமை 


தக்கார் தகவிலார் என்ப தவரவர் 
எச்சத்தால் காணப் படும் . 


இ - ள் : - தக்கார் தகவிலார் என்பது - செவ்வை யுடையார் 
செவ்வையிலார் என்பது , அவரவர் எச்சத்தால் காணப்படும் - அவ 
ரவர் மக்களானே காணப்படும் . 


இது , தக்கார் தகவிலார் என்னும் பெயர் தம்மளவிலே நிற்ப 
தன்றியும் தம்மக்களையும் விடா தென்றது . 


செப்பம் உடையவன் ஆக்கம் , சிதைவின்றி 
எச்சத்திற் கேமாப் புடைத்து . 


இ - ள் : - செப்பம் உடையவன் ஆக்கம் - நம்வு நிலைமையுடை 
யவனது செல்வம் , சிதைவு இன்றி - ( தன்னளவிலும் ) கேடின் தியே 
நின்று , எச்சத்திற்கும் ஏமாப்பு உடைத்து - தன் வழியுள்ளார்க்கும் 
( கேடுவராமல் காக்கும் ) காவலதனை படைத்து . ( எச்சத்திற்கும் 
என்பது உம்மை கேட்டு நின்றது . ) 

இது , நடுவுநிலைமை யுடையார் செல்வம் அழியா தென்றது . 


ககூ - வது .-- பொறை யுடைமை . 


பொறையுடைமையாவது , தமக்குத் துன்பம் செய்தார் ( க்குத் 
தாமும் துன்பம் செய்யாது . அவர் மாட்டுச் சென்ற வெகுளியை 
மீட்டல் . ( கவுேநிலைமையை விடாது ஒழுகுதற்குப் பொறையுடைமை 
இன்றியமையாத தொன்றாதலின் , இஃது அதன்பின் கூறப்பட்டது . ) 


பொறுத்தல் இறப்பினை என்றும் ; அதனை 
மறத்தல் அதனினும் நன்று . 

இ - ள் : - இறப்பினை என்றும் பொறுத்தல் (நன்று ) - ( பிறர் 
செய்த ) மிகையினை என்றும் பொறுத்தல் நன்று ; அதனை மறத் 
தல் அதனினும் நன்று - மிகையினை மறத்தல் பொறையினும் நன்று . 


10 


ல்லற வியல் 


( மிகை - பிழை . நன்று என்பது முன்னரும் கூட்டி யுரைக் 
கப்பட்டது .) 

பிறர் செய்த மிகையிாைப் பொறுத்தல் நன்மென்பதூஉம் , 
அதனை மறத்தல் அதனினும் சிறந்த நன்றென்பதூஉம் இது .. றிற்று . 


திறனல்ல தற்பிறர் செய்யினும் , நோநொந் 
தறனல்ல செய்யாமை நன்று . 


இ - ள் : --- திறன் அல்ல தன் பிறர் செய்யினும் - தகுதியில்லாத 
வற்றைத் தனக்குப் பிறர் செய்தா ராயினும் , நோ நொந்து அறன் 
அல்ல செய்யாமை நன்று - ( தகுதியல்லாதவற்றைத் தானும் செய் 
தால் அவர்க்கு உளதாம் ) நோவுக்கு நொந்து அறமல்லாதவற்றைச் 
செய்யாமை நன்று . ( கோ - துன்பம் . நொந்து - வருந்தி .) 

இது , தனக்குப் பிறர் தீங்கு செய்யினும் தான் அவர்க்குத் 
தீங்கு செய்யலாகா தென்றது . 


க 22 . 


- 


நிறைய 3) மை நீங்காமை வேண்டின் , பொறையுடை 
போற்றி ஒழுகப் படும் . 

( மை 
ள் : - நிறையுடைமை நீங்காமை 

வேண்டின் 

( தன்னி 
னின்று ) கிதையுடைமை நீங்காதிருத்தல் வேண்டுவனாயின் , பொறை 
யுடைமை போற்றி ஒழுகப்படம் - ( தான் ) பொறையுடைமையைப் 
பாதுகாத்து ஒழுகவேண்டும் . 

நிறை யென்பது காப்பன காத்துக் கடிவன கடிந்தொழுகும் 
ஒழுக்கம் . ( படும் என்பது வேண்டும் என்னும் பொருளில் வந்தது .) 

இது , பொறையுடைமையால் நிறையுடைமை நிலைபெறு மென் 


கஉ . 


அகழ்வாரைத் தாங்கும் நிலம்போலத் தம்மை 
இகழ்வார்ப் பொறுத்தல் தலை . 


பொறையுடைமை 


இ - ள் : - அகழ்வாரை தாங்கும் நிலம் போல - ( தன்னை ) 
அகழ்வாரைத் தாக்குகின்ற நிலம்போன் , தம்மை இசழ்வார் பொ 
றுத்தல் தலை - தம்மை இகழுமவர்களைப் பொறுத்தல் தலைமையாம் . 
( அசழ்தல் - தோண்டுதல் . ) 

இது , பிறர்மிகையைப் பொறுத்தானென்று இகழாது அவன் 
பொறுத்ததைத் தலைமையா ( ன ஒழுக்கமா ) கக் கொள்வார் உல 
கத்தா சென்றது . 


மிகுதியான் மிக்கவை செய்தாரைத் தாம் தம் 
தகுதியான் வென்று விடல் , 

இ - ள் : - மிகுதியான் மிக்கவை செய்தாரை - செல்வமிகுதி 
யாலே மிகையானவற்றைச் செய்தவரை , தாம் தம் தகுதியான் 
வென்று விடல் - தாம் தமது பொறையினானே வென்று விடுக . 

இது , மிகை செய்தாரைப் பொறுத்தல் தோல்வியாகா தென் 
றும் அதுதானே வெற்றியா மென்றும் கூறிற்று . 

கஉடு . 


ன்மையுள் இன்மை விருந்தொரால் : வன்மையுள் 
வன்மை மடவார்ப் பொறை . 


டைம் 


இ - ள் : - இன்மையுள் இன்மை விருந்து ஒரால் - வலியின்மை 
யுள் வலியின்மையாவது விருந்தினரை நீக்குதல் : வன்மையுள் வன் 

மடவார் பொறை - வலியுடைமையுள் வலியுடைமையாவது 
அறியாதாரைப் பொறுத்தல் . 

( ஒரால் என்பது ஆல் விகுதிபெற்ற தொழிற்பெயர் . ) 

இது , விருந்தினரை விலக்குதல் எளிமையுள் எளிமை யென் 
றும் , அறிவிலார் செய்த மிகையைப் பொறுத்தல் வலிமையுள் 
வலிமை யென்றும் கூறிற்று . 


கஉசு . 


ஒறுத்தாரை ஒன்றாக வையாரே; வைப்பர் 
பொறுத்தாரைப் பொன்போல் பொதிந்து . 


சஎ 


இல்லற 


வியல் 


இ - ள் : - ஒறுத்தாரை ஒன்றாக வையார் - ( தமக்குத் துன்பம் 
செய்தாரை மாறாக ) ஒறுத்தாரை ஒரு பொருளாக மதித்துவையார் , 
பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து வைப்பர் - பெறுத்தாரைப் 
பொன்னைப் பொதிந்து வைத்தல்போலப் போற்றிவைப்பர் ( உலகத் 
தார் ) . 

( ஏகாரம் அசை . ஒறுத்தல் - தண்டித்தல் . பொதிந்து வைத் 
தல் - மறைத்து வைத்தல் - போற்றி வைத்தல் .) 

இது , மிகை செய்தாரைப் பொறுத்தோரை உலகத்தார் பெரி 
யோராகப் போற்றுவ சென்றது . 
ஒறுத்தார்க் கொருநாளே இன்பம் ; பொறுத்தார்க்குப் 
பொன்றும் தனையும் புகழ் . 


கஉஎ . 


ران 


இ - ள் : - ஒறுத்தார்க்கு ஒரு காளே இன்பம் - (மிகை செய் 
தாரை ) ஒறுத்தவர்க்கு ( ஒறுத்த அற்றை ) ஒரு நாளே இன்பம் 
(உண்டாம் ) ; பொறுத்தார்க்கு பொன்றும் தனையும் புகழ் - பொறுத் 
தவர்க்குச் சாம் அளவும் புகழ் (உண்டாம் ) . 

இது , மிகை செய்தாரைப் பொறுத்தார்க்கு இன்பமும் புகழும் 
உண்டா மென்றது 


கஉஅ 


உண்ணாது நோற்பார் பெரியர் ; பிறர் சொல்லும் 
இன்னாச்சொல் நோற்பாரின் பின் . 

இ - ள் : - உண்ணாது நோற்பார் பெரியர் - உண்ணாது நோற் 
பார் எல்லாரினும் பெரியர் ; பிறர் சொல்லும் இன்னாத சொல் 
நோற்பாரின் பின் - பிறர் சொல்லும் . கடுஞ்சொல்லைப் பொறுப்பா 
ரின்பின் . 


இது , பிறர் சொல்லும் தீச்சொற்களைப் பொறுப்பவர் தவம் 
பண்ணுவாரினும் பெரிய ரென்றது . 


கஉக . 


துததாரின் தூய்மை யுடையார் , இறந்தார்வாய் 
இன்னாச்சொல் நோற்கிற் பவர் . 


சஅ 


ஒ 


மு ை ! - மை 


இ - ள் : - இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோற்கிற்பவர் - 
மிகுந்தாரது வாயினின்று வரும் தீச்சொற்களைப் பொறுக்குமவர் , 
துறந்தாரின் தூய்மை யுடையார் - துறந்தவர்களைப் போலத் தூய்மை 
யுடையார் . 

( மிகுந்தார் - நெறியைக்கடந்தார் பிழை செய்தார் . தாய்மை 
யுடையார் - தூய ஒழுக்கத்தை யுடையார் . ) 

இது , மிகைசெய்தாரைப் பொறுப்பவர் பற்றறத் துறந்தவரோ 
டொப்ப ரென்றது . 

கச - வது .-- ஒழுக்க முடைமை . 


7.0 . 


ஒழுக்கமுடைமையாவது , தத்தம் நிலைக்கு ஏற்ற ஒழுக்க 
முடையராதல் , ( இது , பொறையுடைமை சார்பாக நிகழ்தலின் 
அதன்பின் கூறப்பட்டது . ) 


பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் , தெரிந்தோம்பித் 
தேரினும் அஃதே துணை . 


இ - ள் : - பரிந்து ஓம்பி ஒழுக்கம் காக்க - வருந்திப் போற்றி 
ஒழுக்கத்தினைக் காக்க , தெரிந்து ஓம்பி தேரினும் அஃதே துணை- ( எல் 
லா அறங்களினும் நல்ல தனைத் ) தெரிந்து ( அதனையும் ) தப்பாமல் 
ஆராய்ந்து பார்ப்பினும் ( தமக்கு ) ஒழுக்கமே துணையா மாதலால் . 

இஃது , ஒழுக்கத்தைக் காக்க வேண்டு மென்றது . 


கா.க. 


உலகத்தோ டொட்ட ஒழுகல் பலகற்றும் 
கல்லார் அறிவிலா தார் . 


-ள் : - அறிவு இலா தார் பல கற்றும் - அறிவில்லா தவர் பல 
தூல்களைக் கற்றாலும் , உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார் - உயர்ந் 
தாரோடு பொருந்த ஒழுகுதலை அறியார் . 

ஒழுக்கமாவது உயர்த்தார் ஒழுகின நெறியில் ஒழுகுதல் என் 
பதூஉம் அவ்வொழுக்கம் கல்வியினும் வலியுடைத் தென்பதூஉம் 
இது கூறிற்று . 


கா .2 .. 


7 


இல்லறவியல் 


மறப்பினும் ஓத்துக் கொளலாகும் பார்ப்பான் ; 
பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும் . 

இ - ள் : - ஓத்து பார்ப்பான் மறப்பினும் கொளலாகும் - நூல் 
களைக் கற்பவன் ( அவற்றை ) மறந்தானாயினும் பின்னும் கற்றுக்கொ 
ள்ளலாம் . ஒழுக்கம் குன்ற பிறப்பு கெடும் - ஒழுக்கம் குறையுமாயின் 
அவன் பிறப்பின் பயன் கெடும் . 

( பிறப்பின் பயன் - மக்கட்பிறப்பை அடைந்ததனால் அடையும் 
பயன் . பிறப்பு என்பது ஆசபெட்டர் , அதன் பயனுக்காயினமையால் .) 

இது , கல்வியினும் ஒழுக்கம் வலிதான வாறு கூறிற்று . கங . 


ஒழுக்கத்தின் ஒல்கார் உரவோர் , இழுக்கத்தின் 
ஏதம் படுபாக் கறிந்து . 


இ - ள் : - ஒழுக்கத்தின் ஒக்கார் உரவோர் - ஒழுக்கத்தின் 
நின்று நீங்கார் அறிவுடையோர் , இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு 
அறிந்து - ( ஒழுக்கத்தைத் ) தப்பு தலால் குற்றம் வருதலை யறிந்து . 

( படுபாக்கு என்பது தொழிற்பெயர் : பாக்கு - விகுதி . ) 

இஃது, அறிவுடையார் ஒழுக்கத்தினைத் தவிராரென்றது . குற் 
11 ம் வருதல் பின்னே காணப்படும் . 


. 


ஒழுக்கம் உடைமை குடிமை ; இழுக்கப் 
இழிந்த பிறப்பாய் விடும் . 

- ள் : - ஒழுக்கம் உடைமை குடிமை - ( ஒருவன் ) ஒழுக்கம் 
உடையவனாக உயர்ந்த குலத்தாகும் ; இழுக்கம் இழிந்த பிறப்பாய் 
விடும் - ( ஒருவன் ஒழுக்கத்தைத் ) தப்புதலால் இழிந்த குலத்தானாம் . 

ஒழுக்கத்தால் குலம் ஆகுமென்றும் , ஒழுக்கமின்மையால் குலம் 
கெடுமென்றும் இது கூறிற்று . 

கநடு . 


அழுக்கா றுடையான்கண் ஆக்கம்போன் றில்லை 
ஒழுக்கம் இலான்கண் உயர்வு . 


ஒழுகமுடைமை 


இ - ள் , 


ள் : - அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று 
மனக்கோட்ட முடையவன் மாட்டு ஆக்கம் ( இல்லையானாம் ) போல் , 
ஒழுக்கம் இலான்கண் 12. யர்வு இல்லை - ஒழுக்கம் இல்லாதான் மாட்டு 
மிசதி இல்லையாம் . ( மிகுதி - உயர்ச்சி . 


இஃது , ஒழுக்க பில்லாதாதுக்கு உயர்ச்சி இல்லை என்று . 


ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை ; இழுக்கத்தின் 
எய்துவர் எய்தாப் பழி . 


இ - ள் : - ஒழுக்கத்தின் மேன்மை எய்துவர் - ஒழுக்கத்தாலே 
( தாம் முன்னர் ) எய்தாத மேம்பாட்டை எய்துவர் . இழுக்கத்தின் 
எய்தா பழி எய்துவர் - ஒழுக்கமின்மையாலே ( தமக்கு ) அடாத 
பழியை எய்துவர் . 

( எய்தாம் என்பது ஈறுகெட்டு நின்து . அடாத - காத . 


قم 


இஃது , ஒழுக்கத்தால் புகழும் , ஒழுக்கமின்மையால் இகழும் 
அடைவ ரென்றது . 


க.. 


நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் ; தீயொழுக்கம் 
என்றும் இடும்பை தரும் . 


இ - ள் : - நன்றிக்கு கல் ஒழுக்கம் வித்து ஆகும் - முத்திக்கு 
மல்ல ஒழுக்கம் விதையாகும் . தீ ஒழுக்கம் என்றும் இம்பை தரும் 
தீய ஒழுக்கம் என்றும் இரும்பையைத் தரும் . 

என்றும் - இருமையின் கண்ணும் . 

நல்லொழுக்கம் இன்பத்தையும் தியொழுக்கம் துன்பத்தையும் 
தருமென்று இது கூறிற்று . 

காஅ . 


ஒழுக்கம் உடையவர்க் கொல்லாதே தீய 
வழுக்கியும் வாயாற் சொலல் . 


இல்லறவியல் 


இ - ள் : - தீய வழுக்கியும் வாயால் சொலல் - தீமை பயக்கும் 
சொற்களை மறந்தும் வாயாற் சொல்லுதல் , ஒழுக்கம் உடையவர்க்கு 
ஒல்லாது - ஒழுக்கம் உடையாருக்கு இயலாது . ( ஏகாரம் , அசை . ) 

இஃது , ஒழுக்கமுடையார் தீய சொற்களைச் சொல்லா ரென் 


காக. 


ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் 
உயிரினும் ஓம்பப் படும் . 


இ - ள் : - ஒழுக்கம் விழுப்பம் தாலால் - ஒழுக்கமுடைமை 
மேன்மையைத் தருதலானே , ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் - அவ் 
வொழுக்கத்தைத் தனது உயிரைக் காட்டினும் காக்கவேண்டும் . 

[ படும் என்பது வேண்டும் என்னும் பொருளில் வந்தது. ) 

மேற்கூறிய நன்மையெல்லாம் தருதலின் ஒழுக்கத்தினைத் தப் 
பாமல் செய்ய வேண்டு மென்று து வலியுறுத்தியது . 


கச 0 . 


கடு- வது .-- 

பிறனில் விழையாமை . 


பிறனில் விழையாமையாவது , பிறதுடைய மனையாளது தோள் 
Baw ம் விரும்பாமை . ( இது , விலக்கவேண்டிய தீயொழுக்கங்களி 
லெல்லாம் முதன்மைவாய்ந்த தா தலால் , ஒழுக்கமுடைமையின்பின் 
கூறப்பட்டது . ) 


அறனியலான் இல்வாழ்வான் என்பான் , பிறனியலாள் 
பெண்மை நயவா தவன் . 


இ - ள் : -- அறன் இயலான் இல்வாழ்வான் என்பான் - அற 
தெறியானே இல்வாழ்வான் என்று சொல்லப்படுமவன் , பிறன் இய 
லாள் பெண்மை நயவா தவன் - பிறன் வழியிற் செல்பவளது பெண் 
மையை விரும்பா தவன் . 

( பெண்மை என்பது அவளது கஸத்தை உணர்த்தி நின்றது . ) 
இது , பிறனில் விழையாமை வேண்டு மென்றது . 


62 


பிறனில் விழையாமை 
பிறன் பொருளாட் பெட்டெழுகும் பேதைமை ஞாலத் 
தரம்பொருள் கண்டார்கண் இல் 

இ - ள் : - பிறன் பொருளாள் பெட்டு ஒழுகும் பேதைமை பிற 
னுடைய பொருளா விருப்பலனை விரும்பி ஒழுகுகின்ற அறியாமை , 
ஞாலத் அறம் பொருள் கண்டார் கண் இல் - உலகத்து அறம் 
பொருள் அறிந்தார்மாட்டு இல்லையாம் . 

( அறம் - அறநூல் . பொருள் - பொருள் நூல் .] 

இது , பிறனில் விழைதல் மறமென்றும் களவென்றும் 
கூறிற்று . 


அறன்கடை நின்றாரு ளெல்லாம் பிறன்கடை 
நின்றாரிற் பேதையார் இல் . 


இ - ள் : - அறன்கடை நின்றாரு ளெல்லாம் - காமத்தின் கண் 
ணே நின்று செல்லாருள்ளும் , பிறன்கடை நின்னாரின் பேதையார் 
இல் - பிறனொருவன் கடைத்தலை பற்றி நின்றவர்களைப்போல் அறி 
யாதார் இல்லை . ( கடைத்தலை - தலைவாயில் ,) 

இது , பிறனில் விழைதல் பெரும்பேதைமை யென்றது . கசங . 


எனைத்துணைய ராயினும் என்னாம் , தினைத்துணையும் 
தேசான் பிறனில் புகில் , 

இ - ள் : - எனை துணையர் ஆயினும் - எல்லா அமைதியையும் 
உடையாராயினும் , தினை துணையும் தேரான் பிரன் இல் புகில் 
( அவர் ) தினையளவும் தேராது பிறனுடைய இல்லிலே புகுவராயின் , 
என் ஆம் - அவர் அமைதி யாதாகும் ? ( ஒன்றும் இல்லாததாகும் . ) 

( " யாமெய்யாக் கண்டவற்றுள் " என்னும் தொடக்கக் குற 
ளின்கீழ்க் குறிக்கப்பட்ட தொல்காப்பியச் சூத்திர விதிப்படி 
தேரான் என்னும் ஒருமைப்பெயர் தேரார் என்னும் பன்மைப்பெயர்க் 
காயிற்று . அமைதி - நிறைவு - நற்குண நிறைவு . தினைத்துணையும் 
சிறிதும் . ) 


இல்லறவியல் 


பிறனில் விழைவால் வரும் குற்றம் கூறுவார் , முற்பட எல் 
லாக் குணமும் அழியுமென்று கூறினார் . 


விளிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் 
தீமை புரிந்தொழுகு வார் . 


இ - ள் : - தெளிந்தார் இல் நீமை புரிந்து ஒழுகுவார் - தம்மைத் 
தெளிந்தார் இல்லின் கண்ணே தீமையைப் புரிந்து ஒழுகுவார் , 
மன்ற விளிந்தாரின் வேறு அல்லர் - மெய்யாகச் செத்தாரின் 
வேறல்லர் . 

அவர் அறம் - பொருள் - இன்பம் எய்தாமையின் , பிணத்தோடு 
ஒப்பரென்றார் . 

கசரு . 


எளிதென இல்லிறப்பான் எய்துமெஞ் ஞான்றும் 
விளியாது நிற்கும் பழி . 


ள் : - எளிது என இல் இறப்பான் - ( தனக்கு ) எளிதென்று 
நினைத்து ( ப் பிறனுடைய ) இல்லின்கண்ணே மிகுமலன், எஞ்ஞான் 
றும் விளியாது நிற்கும் பழி எய்தும் - எல்லாநாளும் அழியாது நிற் 
கும் பழியைப் பெறுவான் . 

( மிகுமவன் - மிகை செய்யுமவன் - பிழை செய்யுமவன் .) 
இஃது , அவனுக்கு அழியாத பழி உண்டா மென்றது . 


கள் . 


பகைபாவம் அச்சம் பழியென நான்கும் 
இகவாவாம் இல்லிறப்பான் கண் . 

இ - ள் : -இல் இறப்பான்கண் - ( பிறன் ) இல்லின்கண்ணே 
மிகுவான் மாட்டு , பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவா 
வாம் - பகையும் பாவமும் அச்சமும் பழியும் என்னும் நான்கு பொருள் 
களும் நீங்காவாம் . 


இஃது , அவனை விட்டுப் பகையும் பாவமும் அச்சமும் பழியும் 
நீங்கா வென்றது . 


கசௗ . 


பிறனில் விழை !!!7 மை 


பிறன்மனை நோக்காத பேராண்மை , சான்றோர்க் 
கறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு . 


இ - ள் : - பிறன் மனை நோக்காத பேராண்மை - பிறனது மனை 
யாளைப் பாராத பெரிய ஆண்மைதானே , சான்றோர்க்கு அறன் 
ஒன்றே ஆன்ற ஒழுக்கு - சான்றோர்க்கு அறனும் ஆன்ற ஒழுக்க 
முமாம் . 

( ஒன்றோ என்பது எண்ணுப்பொருளில் வந்தது . ) 
இது , பிறன்மனை நோக்காமை அறனும் ஒழுக்கமுமா மென்றது . 


நலக்குரியார் யாரெனின் , நாமநீர் வைப்பில் 
பிறற்குரியாள் தோடோயா தார் . 


இ - ள் : - நாம நீர் வைப்பில் - அச்சத்தைத் தருகின்ற நீர் 
சூழ்ந்த உலகத்தில் , நலக்கு உரியார் யார் எனின் - நலத்துக்கு 
உரியார் யார் எனில் , பிறற்கு உரியாள் தோள் தோயாதார் - பிற 
னுக்கு உரியவளது தோளைத் தீண்டா தார் . 

நலக்குரியார் - விரும்புதற்குரியார் . ( லத்துக்கு என்பது நலக்கு 
எனக் குறைந்து நின்றது. ) 

இது , பிறனில் விழையார் யாவராலும் விரும்பப்பவே ரென் 


அறன்வரையான் அல்ல செயினும் , பிறன்வரையான் 
பெண்மை நயவாமை நன்று . 


បាល 


இ - ள் : - அறன் வரையான் அல்ல செயினும் - அறத்தை வரை 
யாதே அறமல்லாதன செய்யினும் , பிறன் வரையாள் பெண்ன 
நயவாமை நன்று - பிறன் இடத்தாளானவளது பெண்மையை விரும் 
பாமை நன்று . 


( வரையாமை - உரித்தாகச் செய்யாமை . அல்ல - அறன் அல் 
லாதவை - மறங்கள் . ) 


கரு 


இல்லற வியல் 


இது , பிறனில் விழையான் ஓர் அறனும் செய்தில னாயினும் ,, 
பல நன்மைகளை அடைவா னென்றது . 

கரு 0 . 


ககூ - வது . - வெகுளாமை . 


வெகுளாமையவது , வெகுளுதற்குக் காரணமுள்ள இடத்தும் 
வெகுளாராதல் . ( வெகுளுதற்கு காரணமான பிறனில் விழை 
தலைச் செய்தார் மாட்டும் வெகுளுதல் ஆகாதென்றற்கு இது பிற 
னில்விழையாமையின் பின்கூறப்பட்டது .) 


மறத்தல் வெகுளியை யார்மாட்டும் , தீய 
பிறத்தல் அதனான் வரும் . 


இ - ள் : -யார்மாட்டும் வெகுளியை மறத்தல் - யார்மாட்டும் 
வெகுளியைச் செய்தலை மறக்க , தீய பிறத்தல் அதனான் வரும் - 
தீயன பிறத்தல் அவ்வெகுளியானே வரு மா தலான் . 

(( தீயன - தீவினைகளும் அவற்றின் பயனாகிய துன்பங்களும் . 
பிறத்தல் - உண்டாதல் . ) 

இது , வெகுளாமை வேண்டு மென்றது . 


ககக . 


செல்லிடத்துக் காப்பான் சினங்காப்பான் ; அல்லிடத் 
காக்கிலென் காவாக்கால் என் ? 

[ துக் 


இ - ள் : - செல்லிடத்துக் காப்பான் சினம் காப்பான் - இய 
லும் இடத்தில் தனது வெகுளியைக் காப்பவனே வெகுளியைக் காப்ப 
வன் ஆவன் ; அல் இடத்து காக்கில் என் காவாக்கால் என் 
லாத இடத்தில் அதனைத் தவிர்ந்ததினால் ( தனக்கு உண்டாகும் பெ 
ருமை ) யாது ? தவிராததினால் ( வெகுளப்பட்டார்க்கு உண்டாகும் 
சிறுமை ) யாது ? 

( இயலும் இடம் - ( வெகுளி ) செல்லும் இடம் வெகுளிசென்று 
வருத்தக்கூடிய இடம் . ) 

இது , வலியவன் வெகுளாமை வேண்டு மென்றது . 


கரு 


(கசு 


வெகுளாமை 


இணரெரி தோய்வன்ன இன்னா செயினும் 
புணரின் வெகுளாமை நன்று . 


இ - ள் : - இணர் எரி தோய்வு அன்ன இன்னா செயினும் - 
தொடர்வுபட்ட நெருப்பு. மேன்மேலும் வந்துறு தல்போல ஒருவன் 
தனக்கு இன்னாதவற்றைப் பலகால் செய்யினும் , புணரின் வெகு 
ளாமை நன்று கூடுமாயின் வெகுளாதொழில் நன்று . 

மேல் வலியவன் பொறுக்க வேண்டும் என்றவர் , அவன் பொ 
றுக்குங்கால் ( பொறுக்கப்படுவோர் ) தீமைசெய்யினும் பொறுக்க 
வேண்டு மென்றார் . 


கருங . 


செல்லா இடத்தும் சினம்தீது ; செல்லிடத்தும் 
இல்லதனின் தீய பிற . 


இ - ள் : - செல்லா இடத்தும் சினம் தீது - இயலாத இடத் 
தும் சினம் தீது ; செல் இடத்தும் அதனின் தீய பிற இல் - இயலு 
மிடத்தினும் அதனின் தீதாயிருப்பன பிற இல்லை . 

( செல்லாத என்பது ஈறு கெட்டு நின்றது . ) 

இது , செல்லிடத்தும் செல்லாத இடத்தும் சினம் தனக்குத் 
தீமையை விளைக்கும் என்றது . 


க 


தன்னைத்தான் காக்கச் சினங்காக்க ; காவாக்கால் 
தன்னையே கொல்லும் சினம் , 


இ - ள் : - தன்னைத்தான் காக்க சினம் காக்க - ஒருவன் தன் 
னைத்தான் காக்க வேண்டுவனாயின் சினம் தோற்றாமற் காக்க ; காவா 
க்கால் சினம் தன்னையே கொல்லும் - காவானாயின் சினம் தன்னையே 
கொல்லும் . 

இது , சினத்தால் தனக்கு உயிர்க்கேடு வரு மென்றது . கருரு . 


சினமென்னும் சேர்ந்தாரைக் கொல்லி இனமென்னும் 
ஏமப் புணையைச் சுடும் . 


( க 


ல்லற வியல் 


இ - ள் : --சினம் என்னும் சேர்ந்தாரைக்கொல்லி 

சினம் 
என்று சொல்லப்படும் பொருப்பு , ஏமம் இனம் என்னும் புணையைச் 
சுடும் - தான் துன்பக்கடலில் அழுத்தாமல் கரையேற விடுகின்ற 
நட்டோராகிய புணையைச் சுடும் . 

சேர்ந்தாரைக் கொல்லி செருப்பு . இது காரணக்குறி ( நூற்று 
வரைக் கொல்லி என்பது போல ) . 
து , 

சினம் தான அத்தாரைக் கொல்லு மென்றது . கருசு 


சினத்தைப் பொருளென்று கொண்டவன் கேடு , 
நிலத்தெறிந்தான் கைபிழையா தற்று . 


இ - ள் : -சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு - 
சினத்தைப் பொருளாகக் கொண்டவன் கெடுதல் , நிலத்து எறிந் 
தான் கை பிழையாதது அற்று - நிலத்து எறிந்தவன் கை தப்பாமல் 
படுவது போலும் . 

( எறிதல் - அடித்தல் , பிழையாதது என்பது குறைந்து நின்றது. ) 
இது , சினத்தால் தனக்குப் பொருட்கேடு வருமென்றது.கருஎ ,. 


நகையும்) உவகையும் கொல்லும் சினந்தின் 
பகையும் உளவோ பிற : 


இ - ள் : -கையும் உலகையும் கொல்லும் சினத்தின் - நகுதலை 
பும் மகிழ்தலையும் கெடுக்கும் சிலாத்தைப்போம் , பகையும் பிற உள் 

- பகையா பிருப்பன வேறு சில உளவோ ? 
இது , சினத்தால் தனக்கு இன்பக்கேம் வரு மென்றது . கரு.அ. 


வா 


உள்ளிய வெல்லாம் உடனெய்தும் , உள்ளத்தான் 
உள்ளான் வெகுளி எனின் . 


இ - ள் : - உள்ளத்தால் வெகுளி உள்ளார் எனில் - தன் நெஞ் 
சினால் வெகுளியை நினையானாகில் , உள்ளிய எல்லாம் உடன் எய்தும் 
தான் நினைத்தன எல்லாம் ஒரேகாலத்துக் கூடப்பெறும் . 


இ ) ல் 


ச: . : : !!! 


இது , சினத்தை வித்தல் நிலத்தவற்றையெல்லாம் எய்து 
விக்கு மென்றது . 

கரு 


இறந்தார் இறந்தார் அனையர் சினத்தைத் ; 
துறந்தார் துறந்தார் துணை . 


இ - ள் : -சினத்தை இறந்தார் இருந்தார் அரையர் - சினத்தை 
மிகுத்தார் செத்தாரோ டொப்பர் ; துறந்தார் துறந்தார் துணை 
அதனை ஒழிந்தார் ( எல்லாப் பொருளையும் ) துறந்தாரோ டொப்பர் . 

இது , வெகுளாதார் பெரிய ரென்றது . 


50 . 


க எ - வது - இன்னா செய்யாமை 
இன்னா செய்யாமையாவது , தமக்கு இன்னதவாகத் தோன்று 
மவற்றைப் படர்க்குச் செய்யாமை . இது கட்சி பிறந்து நிகழ் 
தொன்றாதலின் வெகுளாமையின்பில் கூறப்பட்டது . 

(இன்தை - துன்பம் தரும் செயல்கள் . 


இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாடை 
வேண்டும் பிறன்கண் செயல் . 


تی 


ள் : - தான் தானா என உளைந்தவை - தாம் இங்கும் 
( இவை ) என்று அறிந்தபற்றை , பிறன்கண் செயல் நுன்னமை 
வேண்டும் - பிறனுக்குச் செய்தலை மேவாமை வேண்டும் . 

இஃது , இன்னா செய்யாமை வேண்டு மென்றது 


கபா . 


கறுத்தின்னா செய்தவற் கண்ணும் மறுந்தின்னா 
செய்யாமை மாசற்றார் கோள் . 

இ - ள் : - கறுத்து இன்னா செய்தவன் கன்னும் - ( தாம் 
செய்த குற்றத்தினாலே ) வெகுண்டு இன்ஞாதவற்றை ( த்தமக்குச் ) 
செய்தவன் மாட்டும் , மறுத்து இன்னா செய்யாமை மாசு அற்றார் 
கோள் - ( தாம் அதற்கு ) மாறாகப் பின்பு இன்னாத செய்யாமை 
குற்றமற்றார் கோட்பாடு . 


ருக 


இ ) ல்லற வியல 


இது , தமக்கு இன்னா செய்தார்க்கும் தாம் இன்னா செய்ய 
லாகா தென்றது . 


கள்உ . 


செய்யாமை செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் 
உய்யா விழுமம் தரும் . 


இ - ள் : - செய்யாமை செற்றார் க்கும் இன்னாத செய்தபின் - 
( தான் ) ஒரு குற்றம் செய்யாதிருக்க ( த் தனக்கு ) இன்னாத செய்த 
வர்க்கும் இன்னாத செய்தபின் , உய்யா விழுமம் தரும் - ( அஃது ) 
உய்வில்லாத நோயைத் தரும் . 

( உய்வு - உய்தல் - பிழைத்தல் .) 

இது , காரணமின்றி இன்னா செய்தவர்க்கும் பொல்லாங்கு 
செய்தலைத் தவிரவேண்டு மென்றது . 


கசு . 


சிறப்பீனும் செல்வம் பெறினும் , பிறர்க்கின்னா 
செய்யாமை மாசற்றார் கோள் . 


- 


இ - ள் : - சிறப்பு ஓம் செல்வம் பெறினும் - மிகுதியைத் தரு 
கின்ற செல்வத்தைப் பெறினும் , பிறர்க்கு இன்னா செய்யாமை 
மாசு அற்றார் கோள் பிறர்க்கு இன்னாதவற்றைச் செய்யாமை குற்ற 
மற்றார் கோட்பாடு . 

பழிவாராத செல்வம் பெறினும் , இன்னாத செய்தலைத் தவிர 
வேண்டும் என்றது இது . 


க்காச . 


எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானும் 
மாணா செய்யாமை தலை . 


இ - ள் : - எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் - யாதொ 
ன்றாயினும் எந்நாளும் யார்மாட்டும் , மனத்தானும் மாணா செய்யா 
மை தலை - மனத்தினாலும் இன்னாதவற்றைச் செய்யாமை நன்று . 

( யாதொன்றாயினும் - ஒருசிறிதாயினும் . எனைத்தானும் என்ப 
தில் ஆயினும் என்பது ஆனும் எனக்குறைந்து நின்றது . ) 

இஃது , இன்னாசெய்யாமை தலையான அறமாமென்றது . கசுரு . 


கான 


இ ) ன் 


செய் ! Eை 


அறிவினான் ஆகுவ துண்டோ பிறிதுநோய் 
தன்னோய் போல் போற்றாக் கடை . 


இ - ள் : - பிறிது நோய் தன்னோய்போம் போற்றாக் கடை - பிறி 
தோர் உயிர்க்கு உறும் நோயைத் தனக்குறு நோய்போலக் காவாத 
இடத்து , அறிவினான் ஆகுவது உண்டோ - அறிவுடையனாகிய அத 
சால் ஆகுவது உண்டோ ? ( இல்லை ) . 


( ஆகுவது - ஆகும் பயன் . ) 


இஃது , அறிவுடையார் இன்னா செய்யா ரென்றது . 


காள் . 


தன்னுயிர்க் கின்னாமை தானறிவான் என்கொலோ 
மன்னுயிர்க் கின்னா செயல் . 


இ - ள் : - தன் உயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் - தன் 
உயிர்க்கு உள்ள இன்னாமையை ( உயிரில்லாப் பொருள்கள் போல 
அறி :பாது கிடத்தலன்றித் தான் அறியுமவான் , மன் உயிர்க்கு இன்னா 
செயல் என்ஞே - ( பின்னை ) நிலையுள்ள ( பிற ) உயிர்களுக்கு இன் 
குதவற்றைச் செய்கின்றது யா தனைக் கருதியோ ? 


( கொல் என்பது அசை .) 


இஃது , இன்னா செய்கின்றவர் அறிவிலா சென்றது . 


பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா 
பிற்பகல் தானே வரும் , 


இ - ள் : - பிறர்க்கு இன்னா முன்பகல் செய்யின் - பிறருக்கு 
இன்னாதவற்றை முற்பொழுது செய்யின் , பின்பகல்தானே தமக்கு 
ன்னா வரும் - பிற்பொழுது தானே தமக்கு இன்னாத வரும் . 


இன்னா செய்ததினால் வரும் குற்றம் என்னை என்றார்க்கு , இது 
கூறப்பட்டது . 


கசு அ . 


காக 


A 


இல்லற 


யெல்லாம் நோய்செய்தார் மேலவாம் நோய்செய் 
நோயின்மை வேண்டு பவர். 


நா 


ள் : - நோய் எல்லாம் நோய் செய்தார் மேலவாம் - ( இக் 
காலத்து நுகர்கின்ற ) துன்ப மெல்லாம் ( முற்காலத்துப் பிறர்க்குத் ) 
துன்பம் செய்தார் மாட்டே உள்ளன வாம் ; ( ஆதலால் ) , நோய் செய் 
யார் நோய் இன்மை வேண்பேவர் - ( இக்காலத்துப் பிறர்க்கு ) துன் 
பத்தைச் செய்யார் (வருங்காலத்துத் ) தமக்குத் துன்பம் 
மையை வேண்டுவார் . 

இஃது , எதிர் காலத்தில் துன்பம் நுகரவேண்டாதார் நிகழ்கா 
லத்தில் துன்பம் செய்யலாகா தென்றது . 


வாரா 


ககாக . 


Tr 


இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர்நாண 
நன்னயம் செய்து விடல் . 


. 


இ - ள் : - இன்னா செய்தாரை ஒறுத்தல் - இன்னத செய் 
தாரை ஒறுக்குமாறு ( என்ன யெனின் ) , அவர் நாண நல் நயம் 
செய்து விடல் - அவர் நாணும்படியாக E5 ) ந.ப முடையவற்றை 
( ஒருவன் ) செய்துவிடுக ( என்க ) . 

(நயமுடைய வற்றை - இன்பம் தரும் செயல்களை . ) 
இஃது , இன்னா செய்தாரை ஒறுக்கும் வெறி கூறிற்று . 


கஎ 0 . 


கவு - வது -- கொல்லாமை 


கொல்லாமையாவது , 

யாதோர் உயிரையும் கொல்லாமை 
இது , வெகுட்சி முதிர்ந்துழி நிகழ்வதொன் முதலின் , அதன்பின் 
கூறப்பட்டது . 


தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க , தான்பிறி 
தின்னுயிர் நீக்கும் வினை . 


இ - ள் : -- தன் உயிர் நீப்பிலும் - ( ஊனை உட்கொள்ளாக்கால் ) 
தன் உயிர் நீங்குமாயினும் , பிறிது இன் உயிர் நீக்கும் வினை செய் 


காஉ 


கொல்லாமை 


- 


யற்க - பிறிதொன் றினுடைய இனிய உயிரைச்சம் தொழிலினைச் 
செய்யற்ச. 

உயிர்க்கேம் வருங்காலத்து போய் மருந்தாக ஊனை உட் 
கொள்ளக்குக் கொட்துதல் சத்தமன் சொன்பார்க் இக் சுரப்பட் 

கஎக . 


நல்லா றெனப்படுவ தியாதெனின் யாதொன்றும் 
கொல்லாமை சூழும் நெறி . 


இ - ள் : -நல் ஆது எனப்படுவது யாதெனின் - சல்வழி என்று 
சொல்லப்பவேது யாதென வினாவின் , யாதொன்றும் கொல்லாமை 
சூமும் நெறி - யாதோர் உயிரையும் கொல்லாமையைச் சிந்திக்கும் 
வழி ( என்க ). 

இது , நன்னெறியாவது கொல்லாமை யென்றது . 


கஎ .. 


ஒன்றாக நல்லது கொல்லாமை ; மற்றதன் 
பின்சாரப் பொய்யாமை நன்று . 


இ - ள் : - ஒன்றாக நல்லது கொல்லாமை - இணையின்னக் கல் 
லது கொல்லாடை : அதன் பின்சார பொய்யாமை கன்று அதன் 
பின்பே அன்னயப் பொய்பாமை நன்று . 

( ஒன்றாக இரண்டாவதின்றால் இங்னபின்ற . 5 
கல்லஅமம் . மற்று என்பது அசை . ) 

இது, ப . அறங்களினும் பொய்யானமம, அதனினும் கோ 
கலாமை நன்றென்றது . 


ST T 


அறவினை யாதெனின் கொல்லாமை , கோறல் 
பறவினை பெல்லாம் தரும் . 


ஓ - ள் : -- அறவியோ யாதெனிமம் - வினை யாதெனின் , கொ 
ஸ்லாமை - கொல்லாமை ( என்க , கோரம் எல்லா பிறவினையும் 
தரும் - கொல்லுதல் எல்லாத் தவினைப் பயனையும் தருமாதலான் , 


ாக 


இல்லற 

வியல் 


( அறவினை என்றதனால் , பிறவினை தீவினையென்று கொள்ளப் 
பட்டது . பிறவினையும் என்பது உம்மை கெட்டுநின்றது . பிறவினை 
என்பது ஆகுபெயர் , அதன் பயனுக்காயினமையால் . ) 

இஃது , அறத்தொழிலாவது கொல்லாமை யென்றது . 


கஎசு . 


நிலை அஞ்சி நீத்தாரு ளெல்லாம் , கொலை அஞ்சிக் 
கொல்லாமை சூழ்வான் தலை . 


i 


இ - ள் : - நிலை அஞ்சி சீத்தாருள் எல்லாம் - ( மனைவாழ்க்கை 
யில் ) நிற்றலை அஞ்சித் துறந்தவ ரெல்லாரினும் , கொலை அஞ்சி கொல் 
லாமை சூழ்வான் தலை - கொலையை அஞ்சிக் கொல்லாமையைச் சிங் 
திப்பவன் ( இல்வாழ்க்கையில் நிற்பினும் ) தலைமை யுடையவன் . 
இது , கொல்லாமை துமலினும் நன்றென்றது . 

கஎரு . 


பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் , நூலோர் 
தொகுத்தவற்று ளெல்லாம் தலை . 


இ - ள் : - பல் உயிர் பகுத்து உண்டு ஓம்புதல் - பல உயிர்களுக் 
குப் பகுத்துண்டு ( அவற்றைப் ) பாதுகாத்தல் , நூலோர் தொகுத்த 
வற்றுள் எல்லாம் தலை - நூலுடையார் திரட்டின அறங்க ளெல்லா 
வற்றிலும் தலையான அறம் . 

[பகுத்து உண்டன் தன் உணவைப் பாம் உயிர்களுக்குப் பகிர்ந்து 
கொடுத்துத் தான் உண்டன் . 

இது , கொல்லாமை எல்காச் சமயத்தார்க்கும் நன்றென்றது . 


கொல்லாமை மேற்கொண் டொழுகுவான் வாழ்நாள் 
செல்லா துயிருண்ணும் கூற்று . 

( மேல் 


ள் : 


- 


* 


கொல்லாமை மேல் கொண்டு ஒழுகுவான் வா 
மேல் கொல்லாமையை 

மேலான விரதமாகக்கொண்டு ஒழுகு 
மவன் வாழ்நாளின் மேல் , உயிர் உண்ணும் கூற்று செல்லாது - 
உயிரை உண்ணும் கூற்றுச் செல்லாது . 


சுசு 


கொல்லாமை 


பிறவாமை உண்டா மாதலால் , கூற்றுச் செல்லா தென்றார் . 
இது , கொல்லாமையின் பயன் கூறிற்று . 


கஎஎ . 


உயிருடம்பு நீக்கியார் என்ப , செயிருடம்பூண் 
செய்யாத வாழ்க்கை யவர் . 


இ - ள் : - செயிர் உடம்பு ஊண் செய்யாத வாழ்க்கை யவர் 
குற்றமான உடம்பினையும் ஊணைச் செய்யாத மனை வாழ்க்கையினை 
யும் உடையாரை , உயிர் உடம்பு நீக்கியார் என்ப - ( முற்பிறப்பின் 
சாண் ) உயிரை உடம்பினின்று நீக்கினவரென்று கூறுவர் ( பெரியோர் ). 

( குற்றமான உடம்பு - உறுப்புக் குறைந்ததும் போய் கூடியது 
மான உடம்பு . ) 

இது , கொலையினால் வரும் குற்றம் கூறிற்று . 


கஎது 


கொலை வினைய ராகிய மாக்கள் புலைவினையர் 
பன்மை தெரிவார் அகத்து . 


( C ) 


ள் : - புன்மை தெரிவார் அகத்து - பொல்லாமையை ஆராய் 
வாரிடத்து , கொலைவினைய ராகிய மரக்கள் வினைப்புலையர் - கொ 
கேத்தொழிலினையுடைய மக்கள் தொழிப்புலைய ராகுவர் . 

( மனவறி விட்றி ஐம்பொறி பதிவை யுடைய மனித உருவி 
எரை மாக்களென்பர் தொல்காப்பியனார் . 

இது , கொலைவினைபரை உலகத்தார் என்ற சண்டாள ரென்ட 
ரறது . 


நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்குக் 
கொன்றாகும் ஆக்கம் கடை . 


இ - ள் : - கொன்று ஆகும் ஆக்கம் - ( ஓர் உயிரைக் ) கொன்று 
ஆகின்ற ஆக்கமானது , என்று ஆகும் பெரிது ஆக்கம் எனினும் - ான் 


ரு 


9 


இல்லற வியல் 


E 


மையைத் தரும் பெரிதான ஓர் ஆக்கமேயாயினும் , சான்றோர்க்கு 
க -ை - உயர்ந்தோர்க்கு ஆயாது . 

வேள்வியின் வரும் கொலையும் ஆகாது , பெரியோர் வீடுபேற்றை 
விரும்பிக் கன்மத்தைவிடுத்தலால் என்று கூறினார் . 

கஅ 0 . 


ககூ- வது.-- புலான் மறுத்தல் . 
புலால் மறுத்தலாவது , ( புலால் தின்றால் அருளில்லையா மென் 
பதனால் ) புலாலை விடுகை . ( புலால் கொலையால் வருதலானும் , புலா 
லுண்ணல் கொலைக்கு ஏதுவாகலானும் , இவ்வதிகாரம் கொல்லாமை 
யின்பின் கூறப்பட்டது 


உண்ணாமை வேண்டும் புலாலைப் பிறிதொன்றின் 
புண்ண துணர்வார்ப் பெறின் . 


இ - ள் : - புலாலை உண்ணாமை வேண்டும் - புலாலை உண்ணாமை 
வேண்டும் ; உணர்வார் பெறின் - ( அதன் உண்மைத் தன்மையைக் 

) 
காண்பார் உன்டா யின் , அது பிறிது ஒன்றின் புண் - அது பிறிது ஒன் 
றின் புண்ணாம் . 

பிறிது ஒன்றில் - வேறு ஓர் பிராரியின் .) 

இது , புலால் மறுத்தல் வேண்டு மென்பதூஉம் , அது தூய்தா 
மென்பதூஉம் கூறிற்று . 

கஅ . 


பொருளாட்சி போற்றாதார்க் கில்லை ; அருளாட்சி 
ஆங்கில்லை ஊன்தின் பவர்க்கு . 


இ - ள் : - பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை - பொருள் 
தனை ஆளுதல் ( அதனைக் ) காக்கமாட்டா தார்க்கு இல்லை ; ஆங்கு 
அருள் ஆட்சி ஊன் தின்பவர்க்கு இல்லை - அதுபோல அருளினை 
ஆளுதல் ஊன் தின்பவர்க்கு இல்லை . 
ஊனுண்ண அருட்கேடு வரும் என்றார் . 

கஅஉ. 


பல / 0 


ன 


ம றுததத 


தன்னூன் பெருக்கற்குத் தான்பிறி தூனுன்பான் 
எங்ஙனம் ஆளும் அருள் ? 


- ள் : - தன் ஊன் பெருக்கற்கு - தின்னுடம்பை வளர்த் 
தற்கு , தான் பிறிது ஊன் உண்பாப் - தாம் பிறிதொன்றினது உட 
ம்பை உண்ணுமவன் , எங்ஙனம் அருள் ஆளும் - எவ்வாறு அருளின் 
ஆள்வான் ? 
ஊனுண் ன் அருள் கெடுமோ என்றார்க்கு , இது கூறப்பட் 

க அங் . 


டது . 


படைகொண்டார் நெஞ்சம்போல்கன்றூக்காதொன்றின் 
உடல்சுவை உண்டார் மனம் . 


- 


இ ள் : - படைகொண்டார் நெஞ்சம்போல் நன்று ஊக்காது 
ஆயுதம் கைக்கொண்டவர்கள் நெஞ்சுபோல நன்மையை நினையாது , 
ஒன்றின் உடல் சுவை உண்டார் மனம் - ஒன்றில் உடலைச் வைபட 
உண்டார் மனம் . 

இஃது ,ஊனுண்பார் நெஞ்சம் அறத்தைங்கப்பா தம்பதிகள் ச . 


தினற்பொருட்டால் கொள்ளா துலகெனின் , யாரும் 
விலைப்பொருட்டால் ஊன் தருவார் இல் . 

இ - ள் : - தினல் பொருட்டு உலகு கொள்ளாது என 
தின்னுதற்காக உலகத்தார் கொள்ளார்களாகில் , விலை பொருட்டு 
ஊன் தருவார் யாரும் இல் - விலைக்காக ஊன் விற்பார் யாரும் 
இல்லையாம் . ( ஆல் இரண்டும் அசை , ) 

கொன்று தின்னாது , விலைக்குக் கொண்டு தின்பார்க்குக் குற்ற 
மென்னை யென்றார்க்கு , அதனானும் கொலைப்பாவம் வருமென்று 
இது கூறிற்று . 

க அரு 


அருளல்ல தியாதெனின் கொல்லாமை கோறல் ; 
பொருளல்ல தவ்வூன் தினல் . 


எ 


இல்லற 

வியல் 


இ - ள் : - அருள் அல்லது யாது எனின் - அருளல்லது யாதெ 
வில் , கொல்லாமை கோறல் - கொல்லாமையைச் சிதைத்தல் ( என்க ); 
பொருள் அல்லது அவ்வூன் தினல் - பொருளல்லது ( யாதெனில் ) 
அவ்வூனைத் தின்னல் ( என்க ). 

( பொருளல்லது - பயனில்லாதது . கொல்லாமையைச் சிதைத் 
தல் - கொலையைச் செய்தல் . ) 

புலால் உண்பதனால் அருள் கெடுதலே யன்றிப் பெறுவதொரு 
பயனும் இல்லையென்று இது கூறிற்று , 

கஅகா . 


செயிரிற் றலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் 
உயிரிற் றலைப்பிரிந்த ஊன் . 


இ - ள் : - செயிரின் தலைப்பிரிக்த காட்சியார் உண்ணார் - குற்ற 
த்தினின்றும் நீங்கின தெளிவையுடையார் உண்ளூர் , உயிரின் தலைப் 
பிரிந்த ஊன் - உயிரினின்றும் நீங்கின உடம்பை . 

இது மேற்கூறிய குற்றமெல்லாம் பயத்தலின் , புலாலைத் தெள் 
வுடையோர் உண்ணா ரென்றது . 

அஎ . 


அவிசொரிந் தாயிரம் வேட்டலின் ஒன்றின் 
உயிர்செகுத் துண்ணாமை நன்று . 


இ - ள் : - அவி சொரிந்து ஆயிரம் வேட்டலின் - நெய்யைச் 
சொரிந்து ஆயிரம் வேள்வி வேட்டலினும் , ஒன்றின் உயிர் செகுத்து 
உண்ணாமை நன்று - ஒன்றின் உயிரை நீக்கி அதன் உடம்பை உண் 
ஹைமை நன்று . 


இது , புலாலுண்ணாமை 
றென்றது . 


ல்லாப் புண்ணியங்களினும் 50 

கஅஅ . 


கொல்லான் புலாலை மறுத்தானைக் கைகூப்பி 
எல்லா உயிரும் தொழும் . 


சுஅ 


| 


க ள ள ல ) ப ) 


ள் 


இ - ள் : - கொல்லான் புலாலை மந்தானை - கொல்லானுமாய்ப் 
புலாலையுண்டலைத் தவிர்ந்தவனுமாய்ங்பானை ; எல்லா உயிரும் 
கைகூப்பி தொழும் - எல்லா உயிரும் 5... ககூப்பித் தொழும் . ( கை 
கூப்பி - கைகுவித்து . ) 

இது , புலாலுண்ணாதான் தேவர்க்கு மேனாவ னென்றது . 


உண்ணாமை யுள்ள துயிர்நிலை ; ஊனுண்ண 
அண்ணாத்தல் செய்யா தளறு . 


| 


ள் : - (ஊன் ) உண்ணாமை உயிர்நிலை உள்ளது - ஊனை உண் 
ஹாமையினால் உயிர் நிலையைப் பெறுதல் உள்ளதாம் ; ஊன் உண்ண 
அளறு அண்ணாத்தல் செய்யாது ஊான உண் 

உண் (உண்டாரை 
எல்லா உலகத்தினும் இழிந்த நாகம் (விழுங்கிக்கொம்) அங்காவாது . 

அங்காவாமை - புறப்பட விடாமை - (வெளிப்பட விடாமை .) 

(உயிர் நிலையைப் பெறுதல் - உயிர் பிறப்பிறப்பின்றி நிற்றல் - 
வி . ) 

இஃது , ஊன் உண்ணதார் வம் பொன் ரெ . 


E0. 


20- வது .-- கள்ளாமை . 


கள்ளாமையாவது , யாதொரு பொருப்பாயும் காவற்கொள்ளா 
சாதல் . ( கொலைக்கும் புலைக்கும் பின்னர்த் தவிர்க்க வேண்வேது 
களவா தயால் , இவ்வதிகாரம் அவற்றின் பின் கூறப்பட்டது .) 


எள்ளாமை வேண்டுவான் என்பான் , எனைத்தொன்றும் 
கள்ளாமை காக்க தன் நெஞ்சு . 


- ள் : -- எள்ளாமை வேண்வோன் என்பான் - பிறரால் இம் 
சப்படாமையை வேண்டுவான் ( இவன் ) என்று சொல்லப்படுமவன், 
எனைத்து ஒன்றும் கள்ளாமை - யாதொரு பொருளையும் களவில் 
கொள்ளாமல் , தன் நெஞ்சர் காக்க - தன் நெஞ்சைக் காக்க . 

இது , களவு ஆகா தென்றது . 


கை . 


கூக 


இ 


ல்லற 


வியல 


உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருள் ; 
கள்ளத்தால் கள்வோம் எனல் . 


- 


இ - ள் : -ப்டப் பொருள் உள்ளத்தால் உள்ளலும் திது 
பிறன் பொருளை கெஞ்சினால் நினைத்தலும் தீதாம் ; கள்ளத்தால் 
கள்வோம் எனல் - ( ஆதலால் , அதனை ) மறைவினாலே கள்வோ 
மென்று முயலா தொழிக. ( ஏகாரம் அசை . 

எனல் எதிர்மறை 
வியங்கோள் . ) 

இது , களவு த தென்றது . 


ககூஉ . 


கள்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை ; கள்ளார்க்குத் 
தள்ளாது புத்தேள் உலகு . 

இ - ள் : - கள்வார்க்கு - பிறர் பொருளைக் கள்வார்க்கு , உயிர் 
நிலை தள்ளும் - உயிர் நிலையாகிய வீடு ( பெறுதல் ) தப்பும் ; கள்ளார்க் 
கு புத்தேள் 230 கு தள்ளாது - கள்ளாதாருக்குத் தேவருலகம் (பெறு 
தல் ) தப்பாது . 

இது , கள்வார் முத்திபெறுதலு மிலர் , கள்ளார் சுவர்க்கம்பெரு 
மையு மிலர் எது. 


களவினால் ஆகிய ஆக்கம் , அளவிறக் 
தாவது போலக் கெடும் . 


இ - ள் : - காவினால் ஆகிய ஆக்கம் - களவிற்கொண்ட பொரு 
ளால் ஆகிய ஆக்கம் , அளவு இறந்து ஆவதுபோல கெடும் - மேன் 
மேல் ஆவதுபோலக் கெடும் . 

இது , களவினால் வரும்பொருள் நிலையா தென்றது . 


ககச . 


களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் 
வீயா விழுமம் தரும் . 

- களவின்கண் கன்றிய காதல் - களவின் மிக்க ஆசை 
யானது , விளைவின் கண் 

விளைவின் கண் - பயன்படும் காலத்து , வீயா விழுமம் 


ள் : 


என 


கள்ளாமை 


தரும் - கேடு இல்லாத கோயைத் தரும் . 

இது , களவு நரகம் புகுத்தும் என்றது . 


ககரு . 


அளவல்ல செய்தாங் கெடுவர் களவல்ல 
மற்றைய தேற்றா தவர் . 


இ - ள் : - அளவு அல்ல செய்து - நேர் அல்லாதன செய்து , 
ஆங்கு கெடுவர் - அவ்விடத்தே கெடுவார் , களவு அல்ல மற்றைய 
தேற்றாதவர் - களவல்லாத மற்றை அறங்களைத் தெளியா தவர் .. 

( ஆங்கு என்பது ஈறு கெட்டு நின்றது . நேர் - தி . )) 


இது , கள்வரை அரசர் கொல்வ ரென் . 


ககள் . 


அருள்கருதி அன்புடையர் ஆதல் பொருள் கருதிப் 
பொச்சாப்புப் பார்ப்பார்கண் இல் . 


இ - ள் : - அருள் கருதி அன்பு உடையர் ஆதல் - அருளைக் 
குறித்து உயிர் மீது அன்பு உடையராய் ஒழுகுதல் , பொருள் கரு 
திப் பொச்சாப்பு பார்ப்பார் கண் இல் - பொருளைக்குறித்து (ப்பிற 
ரது ) மறவியைப் பார்ப்பார்மாட்டு இல்லை . 

இது , கள்வார்க்கு அருளும் அன்பும் இல்லையா மென்றது . 


அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் 
கன்றிய காத லவர் . 


இ - ள் : -- களவின் கண் கன்றிய காதல் அவர் - களவின்கண் 
ணே மிக்க ஆசையை யுடையவர் , அளவின்கண் நின்று ஒழுகல் ஆற் 
றார் - நேரின்கண் நின்று ஒழுகுதலைச் செய்ய மாட்டார் . 


இது , கள்வார் நேர் செய்யமாட்டா ரென்றது , 


ககஅ . 


இல்லற வியல் 


களவென்னும் காரறி வாண்மை அளவென்னும் 
ஆற்றல் புரிந்தார்கண் இல் . 


இ - ள் : 

களவு என்னும் கார் அறிவு ஆண்மை களவாகிய 
பொல்லா அறிவுடைமை , அளவு என்னும் ஆற்றல் புரிந்தார் கண் 
இல் - நேர்மையாகிய பெருமையைப் பொருந்தினார் மாட்டு இல்லை . 

இது , நேர்மையை அறிந்தவன் களவுகாண னென்றது . 


அளவறிந்தார் நெஞ்சத் தறம்போல நிற்கும் 
களவறிந்தார் நெஞ்சில் தரவு 


இ - ள் : -அளவு அறிந்தார் நெஞ்சத்து அறம்போ 50 - நேர் 
அறிந்தவர் நெஞ்சத்து அறம் நிற்குமாறுபோல , களவு அறிந்தார் 
நெஞ்சில் கரவு நிற்கும் - களம் அறிந்தவர் நெஞ்சில் வஞ்சகம் 
நிற்கும் . 

Browning 
இது , காவ கான்பாரைப் பின்பு தவிர்க்கமுடியா தென்றது . 


உ க -வது . - தீவினையச்சம் . 


தீவினையச்சமாவது , தீவினைகளைப் பிறருக்குச் செய்யாமை . 
( இல்வாழ்ார் விலக்கவேண்டிய கொடிய பாவங்களில் மேல் 
விதந்து கூறாதவற்றையெல்லாம் பொதுவகையாக இவ்வதிகாரத் 
தால் கூறுகின்றார் . ) 


தன்னைத்தான் காதல னாயின் எனைத்தொன்றும் 
துன்னற்க தீவினைப் பால் . 


இ - ள் : - தன்னைத் தான் காதலன் ஆயின் - தனக்குத் தான் 
நல்லவனாயின் , எ ாேத்து ஒன்றும் தவினைப்பால் துன்னற்க - யாதெல் 
ன்றாயினும் தீவினைப்பகுதியாயினவற்றைச் செய்யா தொழிக. 

( யாதொன்றாயினும் - ஒரு சிறிதும் . ) 
இது , தீவினைக்கு அஞ்சவேண்டு மென்றது . 


204 . 


எஉ 


தீ வினையச்சம் 


எனைப்பகை உற்றாரும் உய்வர் ; வினைப்பகை 
வீயாது பின்சென் றடும் . 


இ - ள் : -எனைப்பகை உற்றாரும் உய்வர் - எல்லாப்பகையும் 
உற்றார்க்கும் உய்தி உண்டாம் ; வினைப்பகை வீயாது பின்சென்று 
அடும் - தீவினையாகிய பகை நீங்காது ( என்றும் ) புக்குழிப் புகுந்து 
கொல்லும் . 


அஃதாமாறு பின்பே கூறப்படும் . ( உய்தி - பிழைத்தல் . ) 

இது , தீவினையானது ( தன்னைச் செய்தானைப் ) பின்சென்று 
அடுமென்றது . 


202 .. 


வினை செய்தார் கெடுதல் , நிழல்தன்னை 
வீயா தடியுறைந் தற்று , 

இ - ள் : - தீவினை செய்தார் கெடுதல் - தீயவானவற்றைப் 
( பிறர்க்குச் ) செய்தார் கெடுதல் , நிழல் தன்னை வீயாது அடி உறைந் 
தால் அற்று - தன் நிழல் தன்னை நீங்காதே தன் அடியின் கீழ் 
ஒதுங்கினாற் போலும் . 

இது , தீவினை அடுமாறு காட்டிற்று . 


20F .. 


மறந்தும் பிறன்கேடு சூழற்க ; சூழின் 
அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு . 


இ - ள் : - மறந்தும் பிறன் கேடு சூழற்க - ஒருவன் மறந்தும் 
பிறனுக்குக் கேட்டைச் சூழாதொழிக ; சூழின் - சூழ்வானாயின் , 
சூழ்தேவன் கேடு அறம் சூழும் - ( அவனாற் சூழப்பட்டவன் அதற்கு 
மாறாகக் கேக் சூழ்வதன் முன்னே ) சூழ்ந்தவனுக்குக் கேட்டை ( த் 
தீமைசெய்தார்க்குத் தீமை பயக்கும் ) அறந்தானே சூழும் . ( சூழ் 
தல் - நினைத்தல் . 


து , தீமையை நினைப்பினும் அது 


மென்றது . 205 


எ . 


10 


இல் * ற வியல் 
இலமென்று தீயவை செய்யற்க ; செய்யின் 
இலனாகும் மற்றும் பெயர்த்து . 


இ - ள் : - இலம் என்று தீயவை செய்யற்க - ஒருவன் நல் 
கூர்ங்தேம் என்று நிலாத்து ( ச்செல்வத்தைக் கருதித் ) தீவினையைச் 
செய்யாதொழிக ; செய்யின் பெயர்த்தும் இலன் ஆகும் - செய்வா 
னாயின் பிப்பும் நல்குரவின னாவன் . 

( மற்று என்பது அசைநிலை . " இலம் ” என்பது தீவினை செய் 
வாரது கூற்றாகக் கூறப்பட்டது . ) 
இது , வறுமை தீரத் நீமை செய்யினும் பின்பும் வறிய னாகு 

உ 0 ரு . 


மென்றது . 


தீப்பால தான்பிறர்கட் செய்யற்க , நோய்ப்பால 
தன்னை அடல்வேண்டா தான் . 


இ - ள் : - தன்னை நோய்ப்பால அடல் வேண்டா தான் - தன் 
னைத் துன்பப்பகுதியானவை நலிதல் வேண்டாதவன் , தீப்பால 
பிறர்கண் செய்யற்க - தீமை! பா யினவற்றைப் பிறர்க்குச் செய்யா 
தொழிக. 

( பகுதி - வகை . தான் என்பது அசை . ) 
இது , தீவினை செய்தார்க்கு நோய் உண்டாகு மென்றது . 205 . 


தீயவை தீய பயத்தலால் , தீயவை 
தீயினும் அஞ்சப் படும் . 


இ - ள் : - தீயவை தீய பயத்தலால் - தீத்தொழிலானவை ( தம 
க்குத் ) தீமையைப் பயத்தலானே , தீயவை தீயினும் அஞ்சப்படும் - 
அத்தொழில்கள் ( தொடிற் சுடுமென்னும் ) தீக்கு அஞ்சுதலினும் மிக 
அஞ்சப்படும் . 
இது , தீய செயல் தீயினும் மிகுந்த துன்பத்தை விளைக்குமென் 

2.0 எ . 


தீவினையச்சம் 


தீவினையார் அஞ்சார் , விழுமியார் அஞ்சுவர் , 
தீவினை என்னும் செருக்கு . 


இ - ள் : - தீவின் என்னும் மசருக்கு - தவில் டாகிய 
ப்பை , தீவினையார் அஞ்சார் - ( என்றும் ) தீத்தொழில் செய்வார் 
அஞ்சார் ; விழுமியார் அஞ்சுவர் - சிரியார் அஞ்சுவார் .. 

( செல்வம் முதலியவற்றின் களிப்பாம் பெரும்பாலும் விட, 
நிகழ்வதால் “ தீவினை யென்னும் செருக்கு ” என்றார் .) 

இது , தீவினை செய்தற்கு நல்லோர் அஞ்சுவா ரென்றது . உ 01 . 


அருங்கேடன் என்ப தறிக மருங்கோடித் 
தீவினை செய்யான் எனின் , 


இ - ள் : - மருங்கு ஓடி தவினை செய்யாப் எனின் - ஒருவன் 
மருங்கு ஓடிப் பிறர்க்குத் தீவினைகளைச் செய்யானாயின் ; அரும்கே 
டன் என்பது அறிக - தான் கே இல்லா தவன் என்று அம் . 

( மருங்கு ஓடி - அறநெறியை விட்டுப் பக்கத்தில் நடி ; ஆத 
வது அறநெறியினின்றும் பிறழ்த்து .) 


இது , தீவினை செய்யா தார்க்குக் கேடில்லை என்பது . 


அறிவினு ளெல்லாம் தலைஎன்ப தீய 
செறுவார்க்கும் செய்யா விடல் . 


- ள் : - செறுவார்க்கும் தீய செய்யாது விடல் - தமக்குத் 
தீமை செய்வார்க்கும் தாம் தீமை செய்யாதொழுகுவதற்கு ஏதுவா 
கிய அறிவை , அறிவினுள் எல்லாம் தலை என்ப - ( எல்லா அறங்களை 
பும் அறியும் ) அறிவெல்லாவற்றுள்ளும் தலையான அறிவென்று 
சொல்லுவர் (நல்லோர் . ) 


எ 


- 


இல்ல 

ற 


( விடல் என்று கூறினார் , விடுதற்குக் காரணமாகிய அறிவினை . 
செய்யாது என்பது ஈறு கெட்டு நின்றது .) 

இது , தீவிஸ் யெச் செய்யாத அறிவு எல்லாவற்றுள்ளும் தலை 
மையுடைத் தென்க . 

உக 0 . 


உ உ -வது.- ஒப்புரவறிதல் . 


ஒப்புரவறிதலாவது , இல்பையென இரந்துவந்தார் யாவர்க்கும் 
வரையாது கொடுக்கும் ஆற்றல் இல்லாரெனினும் , தன் அளவிற்கும் 
தம் வருவாய்க்கும் ஏற்கத் தக்கார்க்குத் தக்கன அறிந்து கொடுத் 
தல் . ( ஒப்புரவு செய்யாமையும் தீவினையின்பால் படுமாதலால் இவ் 
வதிகாரம் தீவினையச்சத்தின்பின் கூறப்பட்டது . ) 


தாளாற்றித் தந்த பொருளெல்லாம் , தக்கார்க்கு 
வேளாண்மை செய்தற் பொருட்டு . 


இ - ள் : - தாள் ஆற்றி த பொருள் எல்லாம் - ஒருவன் 
முயற்சி செய்து ஈட்டிய பொருபொல்லாம் , தக்கார்க்கு வேளாகம் 
மைசெய்தல் பொருட்டு தகுதியுடையார்க்கு உபகாரம் செய்தற்காக. 

இது , பொருள் உண்டானால் ஒப்புரவு செய்க வென்றது . உக்க . 


கைம்மாறு வேண்டா கடப்பாடு ; மாரிமாட் 
டென்னாற்றும் கொல்லோ உலகு . 

ள் : - கடப்பாடு கைம்மாறு வேண்டா - ஒப்புரவு ( செய் 
யுங்கால் ) கைம்மாறு ( கருதிச் ) செய்யவேண்டா ; மாரிமாட்டு 
உலகு என் ஆற்றுமோ - ( எல்லார்க்கும் கல்மழை சுரக்கின்ற ) 
மாரிக்கு உக்கம் என்ன கெம்மாறு செய்யுமோ ? 

கடப்பாடு - ஒப்புரவு . ( கொல் என்பது அசை . ) 

ஒப்புரவாவது கைம்மாறு கருதாத கொடை என்று இது கூறி 
ற்று . 


உக 2 . 


ஒப்புரவநதல் 


இடனில் பருவத்தும் ஒப்புரவிற் கொல்க 
கடனறி காட்சி யவர் . 


இ - ள் : -- இடன் இல் பருவத்தும் - ( செல்வம் ) விரிவு அற்ற 
காலத்தினும் , ஒப்புரவிற்கு ஒல்கார் - ஒப்புரவிற்குத் தளரார் , கடன் 
அறி காட்சியவர் - ஒப்பரவை அறியும் அறிவையுடையார் . 

இது , செல்வம் விரிவில் மாத காலத்தினும் ஒப்புரவு செய்ய 
வேண்டு மென்றது . 


اقات 


2. க . 


நயனுடையான் நல்கூர்ந்தா னாதல் செயனீர்மை 
செய்யா தமைகலா வாறு . 


டை 


இ - ள் : - நயன் உடையான் நல்கூர்ந்தான் ஆதல் - நய 
யான் நல்கூர்ந்தானாகின்றது , செயல் நீர்மை செய்யாது அமைகலா 
ஆறு - செய்தல் வேண்டுவன செய்யாதே அமையமாட்டாமை 
யாலே . 


( நயன் உடையான் - ஒப்புரவை அறிந்தவன் .) 

இது , செல்வம் குறைபடினும் அறிவுடையார் ஒப்புரவு செய்வ 
ரென்றது . 


رن 


ஒப்புரவி னான் வரும் கேடெனின் அஃதொருவன் 
விற்றுக்கோட் டக்க துடைத்து . 

இ - ள் : - ஒப்புரவினான் கோ வரும் எனின் - ஒப்புரவுசெய்த 
லினாலே பொருட்கேடு வருமென்று சொல்லின் , அஃது ஒருவன் 
விற்றுக்கோள் தக்கது உடைத்து - அக்கேட்டை (க்கேடாகச் சேர் 
த்துக்கொள்ளல் கூடாது ; ) ஒன்றை விற்று ஒன்றைக் கொள்ளுகின்ற 
வாணிகமாகக் கொள்ளும் தகுதியை யுடைத்து . 

இது , ஒப்புரவு செய்தலினால் கெட்டானாயினும் அதனை ஆக்க 
மாகக் கொள்ளல் தகுமென்றது , பின் பயப்பட்ட பன்மையாத 


லான் . 


எஎ 


இல்லறவியல் 


ஊருணி நீர்நிறைந் தற்றே , உலகவாம் 
பேரறி வாளன் திரு . 


இ - ள் : -வருணி - நிறைந்த அந்றே - வாராராம் திரு 
ண்ணப்படும் நீர்நிலை நீர் நிறைந்த தன்மையே போலும் , உலகு 
அவாவும் பேர் அறிவாளன் திரு - உலகத்தா ரெல்லாரும் நச்சுகின்ற 
பெரிய ( ஒப்புரவு ) அறிவானது செல்வம் . 

(நச்சுதல் - விரும்புதல் , அவாவும் என்பது ஈற்று மிசை 
உகரம் மெய்யொடும் கெட்டு நின்றது . நிறைந்த என்பது ஈற்றக 
ரம் கெட்டு நின்றது . ) 


இஃது , ஒப்புரவு செய்வார்க்கு உளதாகிய செல்வத்தை ( நச் 
சிச் சென்றார் ) வேண்டியவாறு கொள்ளலா மென்றது . 


உகள் . 


பயமரம் உள்ளூர்ப் பழுத்தற்றால் , செல்வம் 
நயனுடை யான்கண் படின் . 


இ - ள் : -- ப.மாம் ஊருள் பழுத்தால் அற்று - பயன்படும் 
மரம் ஊர்நடுவே பழுத்தாற்போலும் , 

நயன் 

உடையான் கண் 
செல்வம் படின் - பிறரால் விரும்பப்படுவான்மாட்டுச் செல்வம் 
உண்டாயின் . 


இஃது , ஒப்புரவு செய்வானது செல்வம் உபகாரம் வேண்டா 
தார்க்கும் பயன்படு மென்றது . 


24 எ . 


மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் , செல்வம் 
பெருந்தகை யான்கண் படின் . 


இ - ள் :-மருந்து ஆகி தப்பா மாத்து அற்று - ( பிணி ) மரும் 
தாகி ( த்தேவோர்க்கு ) மறைதலில்லாத மரத்தை ஒக்கும் , செல் 
வம் பெருந்தகையான்கண் படின் - செல்வமானது பெருந்தகை 
மையான் மாட்டு உண்டாயின் . ( ஆல் என்பது அசை .) 


எஅ 


ஈ கைய ை ! - மை 


இஃது , ஒப்புரவு செய்வானது செல்வம் வறிஞருடைய வறு 
மைப் பிணியை நீக்கு மென்றது . 


உக அ . 


ஒத்த தறிவான் உயிர்வாழ்வான் ; மற்றையான் 
செத்தாருள் வைக்கப் படும் . 


ள் : - ஒத்தது அறிவான் உயிர்வாழ்வான் - ஒப்புரவு அறி 
வான் உயிர்வாழ்வானென்று சொல்லப்படுவன் ; மற்றையான் செத் 
தாருள் வைக்கப்படும் - அஃது அறிப்பா நான் செத்தவருள் ஒருவ 
னாக எ 

எண்ணப்படுவன் . 


இஃது , ஒப்புரவு அறியாதார் பிணத்தோ டொப்ப ரென்றது . 


புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறற் கரிதே 
ஒப்புரவின் நல்ல பிற , 


இ - ள் : -- புத்தேள் உலகத்தும் ஈண்டும் - தேவர் உலகத்தினும் 
இவ்வுலகத்தினும் , ஒப்புரவின் semes பிற - ஒப்புரவொழுகப்போ SD 
நல்லவாகிய பிற , பொற்கு அரிது - பெறுதற்கு அரிது , 


இஃது , ஒப்புரவு செய்தல் போலான்றாயிருப்பனவாசிய பிற 
தேவருக்கத்தினும் இவ்வுலகத்தினு மில்லை யெப்து . 


22 ( ) . 


உங - வது .-- ஈகையுடைமை . 


ஈகையாவது , இல்லென இரது உத்தார் யாவர்க்கும் வரை 
யாது கொடுத்தல் , [ இது செல்வரால் செய்யப்படுவ தொன்றாத 
லால் , இவ்வதிகாரம் நல்கூர், தாரல்லா தாரால் செய்யப்படும் ஒப்பு 
வுடைமையின் பின் கூறப்பட்டது .) 


ல்லற வியல் 


நல்லா றெனினும் கொளல்தீது ; மேலுலகம் 
ல்லெனினும் ஈதலே நன்று . 

இ - ள் : --18 ல் ஆறு எனினும் கொளல் தீது - ( ஒருவன் மாட் 
டுக் கொள்ளல் ) நன்மை பயக்கும் நெறியெனினும் கொள்ளல் தீது ; 
மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று - ( ஒருவருக்குக் கொடுத் 
தால் ) பாவம் உண்டெனினும் கொடுத்தல் நன்று . 

கொள்வோர் அமைதியை அறிந்து கொதிக்கவேண்டுமேனும் , 
இது வரையா வித்தையாதலால் யாகோராற்றானும் கொடை நன் 
மென்பது கூறிற்று , 


22.4 . 


. 


வறியார்க்கொன் றீவதே யீகை ; மற் றெல்லாம் 
குறியெதிர்ப்பை நீர துடைத்து . 

ள் : --- ஈகை வறியார்க்கு ஒன்று ஈவதே - ஈகையாவது 
இல்லா தார்க்கு யாதானும் ஒன்றைக் கொடுத்தல் ; மற்றெல்லாம் 
குறி எதிர்ப்பை நீரது உடைத்து - (இஃது ) ஒழிந்த கொடையெல் 
லாம் குறிஎதிர்ப்பை கொடுத்த நீர்மையா தலை யுடைத்து . 
( குறி எதிர்ப்பை - குறித்த எதிர்ப்பை , 

எதிர்ப்பை எதிர் 
கொடுப்பது - கைம்மாறு . ) 

இது , சொடுக்குங்கால் இலாதார்க்சக் கொடுக்க வேண்டு 


மென்று , 


222 .. 


இலனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் , 
குலனுடையான் கண்ணே ள . 

இ -ன் : - இலன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் - ( இர 
ந்து வந்தாற்கு ) இல்லையென்னாரின் துன்பத்தைக் கூறாது ஈதலும் , 
குலன் உடையான் 

கண்ணே உன் குடிப்பிறந்தார்மாட்டே 


- 


தாம் . 


( ஈதல் என்னும் ஒருமைப்பெயர் உள என்னும் பன்மை வினை 
யோடு பொருந்தி நின்றது . ) 

இது , கொடுக்குங்கால் மாறாது கொடுக்கவேண்டு மென்றது . 


அடி 


ஈகை யுடைமை 


இன்னா திரக்கப் படுதல் , இரந்தவர் 
இன்முகம் காணும் அளவு . 


இ - ள் : - இரக்கப்படுதல் இன்னாது - ( பிறனொருவனால் ) இரக் 
கப்படுதலும் இன்னாது ; ( எவ்வளவுமெனில் ), இரந்தவன் இன்முகம் 
காணும் அளவு - இரந்துவந்தவன் ( தான் வேண்டியது பெற்றத 
னானே காட்டும் ) இனிதான முகங்காணும் அளவும் ( என்க ) . 

இது , கொடுக்குங்கால் தாழாது கொடுக்கவேண்டு மென்றது . 


சாதலின் இன்னாத தில்லை ; இனிததூஉம் 
ஈதல் இசையாக் கடை . 


இ - ள் : - சாதலின் இன்னாதது இல்லை - சாதலின் மிக்க துன் 
பம் தருவது இல்லை ; ஈதல் இசையாக்கடை அதூஉம் இனிது - ( இர 
ந்து வந்தார்க்குக் ) கொடுத்தல் முடியா தவிடத்து அதுவும் இனி 
தாம் . 

இஃது , ஈயாது வாழ்தலிற் சாதல் நன் றென்றது . 


ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் , தாமுடைமை 
வைத்திழக்கும் வன்கண் ணவர் . 


இ - ள் : - தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கண்ணவர் 
தாம் உடையபொருளைக் கொடாதே வைத்து ( ப்பின் ) இழக்கின் 
வன்கண்ணர் , ஈந்து உவக்கும் இன்பம் அறியார்கொல் - ( கொடுத்த ) 
கொடையினால் ( பெற்றவர் ) முகமலர்ச்சி கண்டறியாரோ ? 

( ஈந்து என்பது வலித்து நின்றது . கொல் என்பது ஈண்டு ஐ.ப 
ப்பொருளைத் தந்து நின்றது . ) 

இது , பிறர்க்கு இடாதார் தம் பொருளை இழப்ப ரென்றது . 


இரத்தலின் இன்னாத மன்ற நிரப்பிய 
தாமே தமியர் உணல் , 


அக 


11 


ல்லற வியல் 


இ - ள் : - இரத்தலின் மன்ற இன்னாத - இரத்தல்போல மெய் 
யாக இன்னாவாம் , நிரப்பிய தாமே தமியர் உணல் - ( தாமே ) 
தோன உணவைத் தாமே தமியராயிருந்து உண்டல் . 


| 


தமியராய் - ஒருவருங் காணாமல் . ( உணல் என்னும் ஒருமைப் 
பெயர் இன்னார் என்னும் பன்மைச் சொல்லோடு பொருந்தி 
நின்றது . ) 

இது , பிறர்க்கு இடாதார் துன்பம் உழப்ப ரென்றது . 


22 எ . 


பாத்தூண் மரீஇ யவனைப் பசியென்னும் 
தீப்பிணி தீண்டல் அரிது . 


இ - ள் : -- பாத்து ஊண் மரீஇயவனை -பகுத்து உண்டலைப் பழகி 
யவன ; பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது - பசியாகிய பொல் 
லாகோய் தீண்டுதல் இல்லை . 

( ஒருவன் பிறற்கு ஈயாதொழிதல் , ஈந்தால் பொருள் குறையும் ; 
அதனாலே பசியுண்டாமென் றஞ்சியன்றோ ? அவ்வாறு நினைத்தல் 
வேண்டா .) பகுத்துண்ணப் பசி வாரா தென்று இது கூறிற்று . 


அற்றார் அழிபசி தீர்த்தல் ; அஃதொருவன் 
பெற்றான் பொருள்வைப் புழி . 


இ - ள் 1 - அற்றார் அழிபசி தீர்த்தல் - பொருளற்றாரது ( குண 
ங்களை ) அழிக்கும் பசியைப் போக்குக ; அஃது ஒருவன் பொருள் 
வைப்பு உழி பெற்றான் - அதுசெய்தல் ஒருவன் தான் தேடின 
பொருள் வைத்தற்கு இடம் பெற்றது போலாம் . 
இது , பகுத்துண்ணப் பொருள் அழியா தென்றது . 

உக 


ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் ; அப்பசியை 
மாற்றுவார் ஆற்றலின் பின் , 


அடி 


புக ழு டைல்) - 


இ - ள் : - ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் - பெரியாரது பெரு 
மையாவது பசியைப் பொறுத்தல் ; அப்பசியை மாற்றுவார் ஆற்ற 
லின் பின் - ( அதுவும் பெரிதாவது பிறர் பசியைத் தீர்ப்பாரது பெரு 
மைக்குப் பின்பு . 


இது , தவம் பண்ணுவாரினும் தானம் பண்ணுவார் வலியுடைய 
ரென்றது . 


உ j . 


உ ச - வது . --புகழுடைமை . 


அஃதாவது , புகழ்பட வாழ்தல் , புகழ் , வள்ளியோரால் செய்ய 
ப்படுவதொன் றாதலின் , இவ்வதிகாரம் செல்வரால் செய்யப்படும் 
ஈகையின் பின் கூறப்பட்டது . ) 


தோன்றின் புகழொடு தோன்றுக ; அஃதிலார் 
தோன்றலின் தோன்றாமை நன்று . 


இ - ள் : - தோன்றின் புகழொம் தோன்றுக - பிறக்கின் புகழ் 
உண்டாகப் பிறக்க ; அஃது இலார் தோன்றலின் தோன்றுமை 
நன்று - புகழ் இல்லார் பிறத்தலின் பிறவாமை நன்று . 

இது , புகழ்பட வாழவேண்டு மென்றது . 


தல் இசைபட வாழ்தல் ; அதுவல்ல 
தூதிய மில்லை உயிர்க்கு . 


-ள் : சைபட வாழ்தல் ஈதல் - புகழ்பட வாழ்தலாவது 
கொடுத்தலே ; அது அல்லது உயிர்க்கு ஊதியம் இல்லை - கொடை 
யான் அல்லது உயிர்க்கு இலாபம் ( வேறொன்று ) இல்லை . 

இது, புகழ் உண்டாம் ஆறு கூறிற்று . 


உரைப்பார் உரைப்பவை யெல்லாம் இரப்பார்க்கொன் 
றீவார் மேல் நிற்கும் புகழ் . 


அரு 


இல்லற 


កំ 


- ள் : - உரைப்பார் உரைப்பவை எல்லாம் - சொல்லுவார் 
சொல்லுவன எல்லாம் ; இரப்பார்க்கு ஒன்று ஈவார்மேல் நிற்கும் 
புகழ் - இரந்து வந்தார்க்கு அவர் வேண்டிய தொன்றைக் கொடுப் 
பார்மேல் நில்லா சின்த புகழையே . 

இஃது , ஈகையே புகழுக்குச் சிறந்த காரண மென்றது . உங்கூ . 


ஒன்று உலகத் துயர்ந்த புகழல்லால் 
பொன்றாது நிற்பதொன் றில் . 


இ - ள் : -- உயர்ந்த புகழ் அல்லால் - உயர்ந்த புகழல்லது , உல 
கத்து ஒன்னாக - உலகத்து இணையின்றாக , பொன்றாது நிற்பது ஒன்று 
இல் - கெடாது நிற்பது பிறிது இல்லை . 

இது , புகழ் மற்றுள்ள பொருள்போ ன்றி அழியாது நிற்கு 
ம :மன்றது . 


உச . 


நிலவரை நீள்புகழ் ஆற்றின் , புலவரைப் 
போற்றாது புத்தேள் உலகு . 


(إن 


இ - ள் : - நிலவரை நீள் புகழ் ஆற்றின் - நிலத்தெல்லையின் 
கண்ணே செடிய புகழைச் செய்வானுயின் , புத்தேள் உப்பகு பு ve 
ரை போற்றாது - தேவருலகம் புலவரைப் போற்றாது (இவனைப் 
போற்றும் ) . 


புலவரென்றார் தேவரை , அவர் புதனுடைய ராதலான் . 
இது , புகழ் செய்தாரைத் தேவருலகம் போற்று மென்மது . 


புகழ்பட வாழாதார் , தம்நோவார் , தம்மை 
இகழ்வாரை நோவ தெவன் . 


இ - ள் : - புகழ்பட வாழாதார் - புகழ்பட வாழமாட்டாதார் , 


அச 


L 3 மு -ை னம 


தம் நோவார் - தம்மை நோவாது , தம்மை இகழ்வாரை நோவது 
எவன் - தம்மை இகழ்வாரை நோகின்றது பர் திலுக்கு ? 

இது புகழ்பட வாழமாட்டார் இகழப்பவே ரென்றது , உட d . 


வசையென்ப வையகத்தார்க் கெல்லாம் ,இசையென்னும் 
எச்சம் பெறாஅ விடின் . 


இ - ள் : - இடை என்னும் எச்சம் பெறாவிடின் - புகழாசிய 
ஒழிபு பெறாவிடின் ; வையகத்தார்க்கு எல்லாம் விசை என்ப - ( அப் 
பெறாமைதானே ) உலகத்தார்க் கெல்லாம் வசையாம் என்று சொல் 
லுவர் ( நல்லோர் ). 

( ஒழிபு - ஒருவன் இறந்தபின் இறவாது ( ஒழியாது ) நிற்பது .) 

மேல் புகழ் இல்லாதாரை இகழ்பவன் பார் . அவர் ம . 
லாராயின் இகழப்படுவாரோ என்றார்க்கு , குட்டம் வென் 
டா , புகழின்மைதானே அமையும் என் டக் உறிஞர் . ட எ . 


வசை யொழிய வாழ்வாரே வாழ்வர்; இசையொழிய 
வாழ்வாரே வாழா தவர் . 

இ - ள் : - வசை ஓழ் - வாழ்வரகர் - பசை ஒடி 
வாழ்வாரே 

உயிர்வாழ்ந்தா ராவார் ; இடை ஒத்ய 
வாழாதவர் - புகழ் ஒழிய வாழ்வாரே உயிர் வாழாதாமாவர் . 

இது , புகழிப்போர் பிணத்தோ டொப்ப ரென்றது . 


تن 
فا 
:1 
دی 
۔ 


பாட்டன் . 


வசையிலா வண்பயன் குன்றும் , இசையிலா 
யாக்கை பொறுத்த நிலம் . 


இ - ள் ; - இசை இலா யாக்கை பொறுத்த நிலம் - புகழ் இம் 
லாத உடம்பைப் பொறுத்த நிலத்தின்கண் வசை இலா வண்பயன் 
குன்றும் - பழியற்ற நல்விளைவு குறையும் . 


இல்லறவியல் 


இது , புகழில்லாதான் இருந்த இடத்தில் விளைவு குன்று மென் 
றது . 


உக . 


நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் 
வித்தகற் கல்லால் அரிது . 


இ - ள் : -நத்தம்போல் கேடும் - ஆக்கம்போல் கேடும் , உள 
தாகும் சாக்காடும் - உளதானாற் போல் சாதலும் , வித்தகற்கு அல் 
லால் அரிது - வல்லவற் கல்ல தரிது . 


இது , புகழ்பட வாழ்தல் மக்களெல்லார்க்கும் அரி தென்றது . 


அசு 


துறவற வியல் 


( துறவறமாவது , இல்லின்கண்ணின்று நீங்கித் தவம் முதலா 
யின செய்தல் . அது கூறிய அதிகாரம் பதின்மூன்றினும் அருளுடை 
மை முதலாகத் தவழடைமை ஈறாக இல்லின் கண்ணின்று நீங்கியா 
ரால் செய்யப்படுவன யான்கும் , கூடாவொழுக்கம் முதலாகப் பய 
னில் சொல்லாமை ஈறாக அவரால் தவிரப்படுவன ஐந்துமாக ஒன் 
பது அதிகாத்தால் கூறி அதன்பின் துறவிற்கு இன்றியமையாது அறி 
தற்பால தாகிய நிலையாமை ஓர் அதிகாரத்தால் கூறி ; அதன்பின் 
துறவிலட்சணம் ஓர் அதிகாரத்தால் கூறி ; துறவினால் எய்தற் பால 
தாகிய மெய்யுணர்தல் ஓர் அதிகாரத்தால் கூறி ; பிறப்பிற்கு ஏது 

அவாவினை அறுத்தல் ஓர் அதிகாரத்தால் கூறினாராகக் 
கொள்ளப்படும் . ) 

உரு- வது .-- அருளுடைமை . 
அருளுடைமையாவது , யாதானும் ஓர் உயிர் இடர்ப்படின் அத 
ற்காகத் தன்னுயிர்க் குற்ற துன்பத்தினால் வருந்துமாறு போல வரு 
ந்தும் ஈரமுடைமை . 


வாகிய 


நல்லாற்றான் நாடி அருளாள்க ; பல்லாற்றான் 
தேரினும் அஃதே துணை . 


ள் : - நல் ஆற்றான் நாடி அருள் ஆள் 4 - நல்ல வழியாலே 
நாடி அருளை உண்டாக்குக ; பல் ஆற்றான் தேரினும் அஃதே துணை 
பல வழியிலும் ( ஓடி ) ஆராயினும் ( தமக்கு ) அருளே துணையாம் , 

நல்லாற்றான் நாடி என்றது , அருளுடைமை யுண்டாகப் பல 
அறங்களையும் செய்து என்றவாறு . ( நாடி - விரும்பி - செய்து .) 

இஃது , அருளுடைமை வேண்டு மென்றது . 


உசய் . 


அஎ 


துறவறவியல் 


அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம் ; பொருட்செல் 
பூரியார் கண்ணும் உள . 

( வம் 


இ - ள் : - செல்வத்துள் செல்வம் அருள்செல்வம் - செல்வத் 
துள் ( வைத்துச் ) செல்வமாவது அருளுடைமையாகிய செல்வம் ; 
பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உள - பொருளாகிய செல்வங் 
கள் கீழாயினார் மாட்டும் உளவாதலால் . 

இஃது , அருள் நிலை கூறிற்று . ( அருள் நிலை - அருளின் தன்மை . )) 


அருள்சேர்ந்த கெஞ்சினார்க் கில்லை இருள்சேர்ந்த 
இன்னா உலகம் புகல் . 


- 

ள் : - அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு - அருளைப் பொருந் 
தின கெஞ்சினை உடையவர்க்கு , இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகல் 
இல்லை - இருளைப் பொருந்தின நரகலோகம் புகுதல் இல்லை . 

( இன்னா உலகம் - துன்ப உலகம் - நரகலோகம் . ) 


இஃது , அருளுடையார் நரகம் புகா ரென்றது . 


2.Th .. 


மன்னுயிர் ஓம்பி அருளாள்வார்க் கில்லென்ப 
தன்னுயிர் அஞ்சும் வினை . 


இ - ள் : -மன் உயிர் ஓம்பி அருள் ஆள்வார்க்கு - நிலைபெற்ற 
உயிர்களை ஓம்பி அருளை ஆள்வார்க்கு , தன் உயிர் அஞ்சும் வினை இல் 
என்ப - தன் உயிர் அஞ்சவரும் வினை ( வருவது ) இல்லை என்று 
சொல்லுவர் ( நல்லோர் ) . 

இஃது , அருளுடையார்க்குத் தீமை வராதென்றது . 


அல்லல் அருளாள்வார்க் கில்லை ; வளிவழங்கும் 
மல்லல்மா ஞாலம் கரி . 


அஅ 


அருளுடைமை 


இ - ள் : - அருள் ஆள்வார்க்கு அல்லல் இல்லை - அருளை உடை 
யார்க்கு அல்லல் இல்லை ; கரி வளி வழங்கும் மல்லல் மா ஞாலம் 
( அதற்குச் ) சான்று காற்று இயங்கும் வளப்பத்தினையுடைய பெரிய 
உலகம் .. 

( அல்லல் - துன்பம் . உலகம் - உலகத்தார் - பெரியோர் . 

அருளுடையார்க்கு அல்லலில்லாமை உலகத்தார் மாட்டே கா 
ணப்படுமென்று இது கூறிற்று . 


அருளில்லார்க் கவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க் 
கிவ்வுலகம் இல்லாகியாங்கு . 


இ - ள் : - அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை - அருள் 
இல்லா தார்க்கு மேலுலகம் ( உறும் காட்சி ) இல்லை , பொருள் 
ல்லார்க்கு இவ்வுலகம் 

இவ்வுலகம் இல் ஆகிய ஆங்கு - பொருள் இல் 
லா தார்க்கு இவ்வுலகின்கண் ( நுகரும் நுகர்ச்சி ) இல்லையானாற் 
போல . 

( ஆதியட என்பது சாறு கெட்தமின்றது 
இஃது , அருளில்லா தார் சுவர்க்கம் புகா ரென்றது . 


உசா , 


தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் 
அருளா தான் செய்யும் அறம் . 


இ - ள் : - தேரின் - ஆராயின் , அருளா தான் செய்யும் அறம் - 
அருளில்லா தவன் செய்யும் அறம் , தெருளாதான் மெய்ப்பொருள் 
கண்டால் அற்று - தெருளாதான் மெய்ப்பொருளைத் தெளித்தாற் 
போலும் , 

இஃது , அருளில்லாதார் அறம் செய்யவும் மாட்டா சென்றது . 


பொருணீங்கிப் பொச்சாந்தார் என்பர் அருணீங்கி 
அல்லவை செய்தொழுகு வார் . 


அகூ 


12 


துறவற வயல் 

ல் 


இ - ள் : -- அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் - ( முற் 
பிறப்பின்கண் ) அருளினின்று நீங்கி அல்லாதவற்றைச் செய்து ஒழு 
சினவர் , பொருள் சிக்கி பொச்சாந்தார் என்பர்- ( இப்பிறப்பின் கண் ) 
பொருளினின்று நீங்கி மறவியம் உடையவர் என்று சொல்லுவர் 
( ஆன்றோர் ). 

இஃது, அருள் இல்லாதார்க்குப் பொருள் இல்லையா மென்றது . 


பொ 

ருளற்றார் பூப்பர் ஒருகால் ; அருளற்றார் 
அற்றார் ; மற் றாதல் அரிது . 


இ - ள் : - பொருள் அற்றார் ஒரு கால் பூப்பர் - பொருள் இல் 
லாதார் ஒரு காலத்தே பொருளுடையராகவும் கூடும் ; அருள் அற் 
ரார் அற்றார் - அருள் இல்லா தார் கெட்டார் ; மற்று ஆதல் அரிது - 
பின்பு ( ஒரு காலத்தும் ) ஆக்கமுடையவராதல் இல்லை . 

இஃது , அருளில்லார்க்குப் பொருளின்மையேயன்றி எல்லாக் 
கேடும் உண்டா மென்றது 


வலியார்முன் தம்மை நினைக்க; தாம் தம்மின் 
மெலியார்மேல் செல்லும் இடத்து . 


இ - ள் : - தாம் தம்மின் மெலியார் மேல் செல்லும் இடத்து - 
தாம் தம்மின் மெலியார்மேல் வெகுண்டெழும் இடத்து , வலியார் 
முன் தம்மை நினைக்க-வலியார் முன் தாம் நிற்கும் நிலையை நினைக்க . 
இஃது , அருள் உண்டாகும் ஆறு கூறிற்று . 

உரு 0 , 


உசா- வது . - இனியவை கூறல் . 


இனியவை கூறலாவது , கோட்டார் மனம் மகிழும் சொற்களைக் 
கூறுதல் . ( இஃது , அருளுடையாரிடத்து நிகழ்வ தொன்றாகலின் , 
அருளுடைமையின்பின் கூறப்பட்டது . ) 


இனியவை கூறல் 


அகனமர்ந் தீதலின் நன்றே , முகனமர்க் 
தின்சொல னாகப் பெறின் . 


இ - ள் : -அகன் அமர்ந்து ஈதலின் கன்று - மனம் பொருக் 
திக் கொடுத்தலினும் என்று , முகன் அமர்ந்து இன்சொலன் ஆக 
பெறின் - முகம் பொருந்தி இன்சொல் சொல்லவல்லவ னாயின் . 
( ஏகாரம் அசை . ) 

இஃது , இனிய பார்வையோடு இன்சொல் கூறுதல் அன்போடு 
ஈதலினும் சிறந்த தென்றது . 

உடுக . 


முகத்தான் அமர்ந்தினிது நோக்கி , அகத்தானாம் 
இன்சொ லினதே அறம் . 


இ - ள் : - முகத்தான் அமர்ந்து கண்ணாலே பொருந்தி , இனிது 
நோக்கி- இனிதாக நோக்கி , அகத்தான் ஆம் இன்சொலினதே - மனத் 
தோடே பொருத்திய இன்சொல்லையுடையதே , அறம் - அறமாம் . 

இஃது , இனிய பார்வையையும் இனிய சொல்லையு முடை 
யதே அறமா மென்றது . 

உடும் .. 


அல்லவை தேய அறம்பெருகும் , நல்லவை 
நாடி இனிய சொலின் . 


ள் : -நல்லவை நாடி இனிய சொலின் - நல்லவான சொற் 
களை ஆராய்ந்து இனியவாகச் சொல்லுவானாயின் , அல்லவை தேய 
அறம் பெருகும் - அதனானே அறமல்லா தன தேய அறம் வளரும் . 

இது , நல்ல பொருள்களை இன்சொற்களால் சொல்லின் மறம் 
கெடுமெனவும் அறம் வளருமெனவும் கூறிற்று . 


பணிவுடையன் இன்சொல்ல னாதல் , ஒருவற் 
கணி ; அல்ல மற்றுப் பிற . 

. 


துறவற 

வியல் 


இ - ள் : - ஒருவற்கு அணி - ஒருவனுக்கு அழகாவது , பணி 
வுடையன் இன்சொல்லன் ஆதல் - தாழ்ச்சியுடையனாய் இனிய 
சொற்களைக் கூறவல்லவன் ஆதல் ; பிற அல்ல - பிறவாகிய அழகெல் 
லாம் அழகெனப்படா . ( மற்று - அசை .) 

இது , தாழ்ந்தொழுக வேண்டு மென்பதும் , அதனாலாம் பய 
னும் கூறிற்று . 


சிறுமையுள் நீங்கிய இன்சொல் , மறுமையும் 
இம்மையும் இன்பம் தரும் . 


இ - ள் : -சிறுமையுள் நீங்கிய இன்சொல் - புன்மையுள் நின்று 
நீங்கிய இனிய சொற்கள் , இம்மையும் மறுமையும் இன்பம் தரும் - 
இம்மையின்கண்ணும் மறுமையின் கண்ணும் இன்பத்தைத் தரும் . 


تلك 


இஃது , இன்சொல்லும் புன்மை யற்றதா யிருத்தல் வேண்டு 
மென்பது உம் , அதனால் இம்மையிலும் மறுமையிலும் இன்பம் சித் 
திக்கு மென்பதூஉம் கூறிற்று , 


துன்புறூஉம் துவ்வாமை இல்லாகும் , யார்மாட்டும் 
இன்புறூஉம் இன்சொ லவர்க்கு . 


i 


ள் : - துன்பு உறும் துவ்வாமை இல்லாகும் - துன்பம் 
உறுவிக்கின்ற நுகராமையாகிய நல்குரவு இல்லையாகும் , யார்மாட் 
டும் இன்பு உறும் இன்சொல் அவர் க்கு - யாவர் மாட்டும் ( கூறும் ) 
இன்பம் உறுவிக்கின்ற இனிய சொல்லை உடையார்க்கு . 


இஃது , இன்சொல் இம்மையில் கேடுறாமல் செய்யு மென்றது . 


நயனீன்று நன்றி பயக்கும் பயனீன்று , 
பண்பின் தலைப்பிரியாச் சொல் . 


கூக 


இனியவை ... 20 


இ - ள் : -நயன் ஈன்று -பிறரால் விரும்பப்படு தலையும் பாக்க , 
பயன் ஈன்று - பொருளையும் பயந்து , பி பயக்கும் - அமத்திய 
யும் பயக்கும் , பண்பின் தலைப்பிரியா பசால் - 

குணத்தினின்று 
நீங்காத சொல் . ( குணம் - இனிமை . ) 

இஃது , இன்சொல் நட்பையும் பொருளையும் அறத்தையும் 
பயக்கு மென்றது . 


இன்சொலால் ஈரம் அளைஇப் படிறிலவாம் 
செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் . 


இ - ள் : - செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொலால் 
( இருவர் மாறுபடச் சொன்ன மாற்றத்தின் து ) உண்மைப்பொரு 
ளைக் கண்டார் கூறும் மெய்யாகிய சொற்களும் இன்சொல்லாத 
லானே , ஈரம் அளைஇ படிறு இலவாம் - ( அவை ) அருளோடு பொருந் 
திக் குற்றம் இலவாம் . 

இஃது , ஒருவக்கக் கடித்து மசால் வேண்டும் இடத்தும் இன் 
சொல்லாலே கடிய வேண்டு மென்றது . 


இன்சொல் இனிதீன்றல் காண்பான் , எவன்கொலோ 
வன்சொல் வழங்கு வது . 


இ - ள் : - இன்சொல் இன்து பாடல் காப்பான் - (பிற 
ப னாருவன் ) இனியவாகச் போலும் சொற்கள் தனக்கு இன்பத் 
தைப் பயத்தலைக் காண்பான் , வன்சொல் வழங்குவது எவனே - 
( அவற்றிற்கு மறுதலையாகிய ) வன்சொற்களை வழங்குவது எப்பயன் 
நோக்கியோ ? கொல் - அசை . ) 

இது , வன்சொல் சொல்லுதல் மடமை யென்றது . உருக . 


னிய உளவாக இன்னாத கூறல் , 
கனிஇருப்பக் காய்கவர்ந் தற்று . 


ด ) 


துறவற 


இ - ள் :-- இனிய உளவாக இன்னாத கூறல் - (இனியவாகச் 
சொல்லும் சொற்கள் பிறர்க்கு இன்பத்தைத் தருதலைக் கண்டவன் ) 
இனிய சொற்கள் இருக்க ( அவற்றை விட்டு ) க் கடிய சொற்களைக் 
கூறுதல் , கனி இருப்ப காய் கவர்ந்த அற்று - ( பழமும் காயும் ஓர் 
இடத்தே கண்டவன் ) பழங்கள் இருக்க ( அவற்றைவிட்டு ) க் 
காயைக் கொண்ட தன்மைத்து . 

( கவர்ந்த என்பது ஈற்றகரம் கெட்டு நின்றது .) 

இஃது , இனிய சொற்களை விட்டுக் கடிய சொற்களைக் கூறு 
தல் தமக்கும் துன்பத்தை விளைக்கு மென்றது , 


5.00 . 


உ எ - வது .--- அடக்கமுடைமை. 


* 


கமுடைமையாவது , மனம் மொழி மெய்களால் அடங்கி 
ஒழுகுதல் . ( மொழியடக்கம் இனியவை கூறலின் பின் நிகழ்வதாத 
லால் இனியவை கூறலின்பின்னும் , மெய்யடக்கமும் மனவட 
க்கமும் தவத்திற்கு இன்றியமையாதன் வாதலால் தவமுடைமை 
யின் முன்னும் இது கூறப்பட்டது .) 


காக்க பொருளா அடக்கத்தை ; ஆக்கம் 
அதனினூங் கில்லை உயிர்க்கு . 


இ - ள் : - பொருளாக அடக்கத்தை காக்க- ( ஒருவன் தனக்குப் ) 
பொருளாக அடக்கத்தை உண்டாக்குக ; உயிர்க்கு ஆக்கம் அதனின் 
ஊங்கு இல்லை - உயிர்க்கு ஆக்கம் அதினின் மேற்பட்டது பிறி 
தில்லை . 

( பொருளாக என்பது ஈறு கெட்டுநின்றது .) 
இஃது , அடக்கமுடைமை வேண்டு மென்றது , 


உபாக 


செறிவறிந்து , சீர்மை பயக்கும் , அறிவறிந்து 
ஆற்றின் அடங்கப் பெறின் . 


அ - க 3 முடைமை 


இ - ள் : - செறிவு அறிந்து - அடக்கப்படுவனவும் அறிந்து , 
அறிவு அறிந்து - அறியப்படுவனவும் அறிந்து , ஆற்றின் அடங்க 
பெறின் - நெறியானே அடங்கப்பெறின் , சீர்மை பயக்கும் - நன்மை 
பயக்கும் . 

( செறிவு - அடக்கம் . ) அடக்கப்படுவன மெய் , வாய் , கண் , 
மூக்கு , செவி . அறியப்படும் ஊறு , 

ஒளி, காற்றம் , 
ஓசை . 

இஃது , அடக்கம் நன்மையை நல்கு மென்றது . 


சவை , 


2.2 . 


ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின் , 
எழுமையும் ஏமாப் புடைத்து . 


! 


இ - ள் :-ஒருமையுள் ஐந்து ஆமைபோல் அடக்கல் ஆற்றின் 
ஒரு பிறப்பிலே பொறிகள் ஐந்தினையும் ஆமைபோல அடக்கவல்ல 
வனாயின் , எழுமையும் ஏமாப்பு உடைத்து - ( அஃது ) அவனுக்கு எழு 
பிறப்பிலும் காவலா தலை யுடைத்து . 

இஃது , அடக்கம் மறுபிறப்பிலும் நன்மையைப் பயக்கு மென் 


2 . 


நிலையில் திரியா தடங்கியான் தோற்றம் 
மலையினும் மாணப் பெரிது . 


ள் : - நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் - தனது 
நிலையில் கெடாதே அடங்கினவனது உயர்ச்சி , மலையினும் மாண 
பெரிது - மலையினும் மிகப் பெரிது . 

நிலை - வர்ணாச்சிரம தருமம் . 
இஃது , அடக்கம் உயர்வை நல்கு மென்றது . 


உச . 


யாகாவா ராயினும் நாகாக்க , காவாக்கால் 
சோகாப்பர் சொல்லிழுக்குட் பட்டு , 


கூரு 


துறவற வியல் 


இ - ள் : -யா காவாராயினும் நா காக்க - எல்லாவற்றையும் 
அடக்கிலராயினும் நா ஒன்றனையும் அடக்குக , காவாக்கால் சொல் 
இழுக்குள்பட்டு சோகாப்பர் - அதனை அடடக்காக்கால் சொல் சோர் 
வுள் பட்டுத் தாமே சோகிப்ப ராதலான் . 

இது, நாவடக்கம் இல்லாதார் சோகத்தின்மாட்டே பிணிக்க 
ப்படுவ ரென்றது . 

உண்டு . 


தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ; ஆறாதே 
நாவினால் சுட்ட வடு , 


: 


இ -ன் : - தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் - தீயினால் சுட்ட 
புண் உள்ளாறித் தீரும் ; 15: !! வினால் சுட்ட வடு ஆறாது - நாவினால் 
சுட்ட புண் ( ஒரு காலத்தினும் ) திராது . 

இது , நாவடக்கம் இல்லா தார்க்குப் பிறர் பகையாகித் தீங் 
கிழைப்ப ரென்றது , 


உசுசு . 


ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் , 
நன்றாகா தாகி விடும் . 


இ - ள் : - ஒன்றானும் தீச்சொல் பொருள் பயன் உண்டாயின் 
ஒரு சொல்லேயாயினும் ( கேட்டார்க்கு இனியதாயிருந்து ) தீய 
சொல்லின் பொருளைப் பயக்குமாயின் , நன்று ஆகாதது ஆகிவிடும் - 
( சொல்லியது முழுவதும் ) நன்மை ஆகாததாயேவிடும் . 

( ஆகாதது என்பது ஆகாது எனக் குறைந்து நின்றது . ) 
இஃது , ஒருவன் சால மொழி கூறினாலும் தீதா மென்றது . 


எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் ; அவருள்ளும் 
செல்வர்க்கே செல்வம் தகைத்து . 


இ - ள் : -- பணிதல் எல்லார்க்கும் நன்றாம் - அடங்கியொழுகல் 
எல்லார்க்கும் நன்மையாம் ; அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் 


கூசு 


அடக்கமுடைமை 


தகைத்து - அவரெல்லாரினும் செல்வமுடையார்க்கே மிகவும் நன் 
மை உடைத்தாம் . 

செல்வம் - மிகுதி . 
இஃது , அடக்கம் செல்வமுடையார்க்கு உயர்வைத் தரு மென் 


கதம்காத்துக் கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி 
அறம்பார்க்கும் ஆற்றின் உழைந்து . 


இ - ள் : -கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் - வெகு 
ளியும் அடக்கிக் கல்வியும் உடையவனாய் ( அதனால் வரும் பெருமித 
மும் ) அடக்கவல்லவன்மாட்டு , அறம் உழைந்து செவ்வி பார்க்கும் 
ஆற்றின்- அறமானது ( தானே வருதற்கு ) வருந்திக் காலம் பார்க்கும் 
நெறியானே . 

இஃது அடக்கமுடையார்க்கு அறம் உண்டா மென்றது . --சுக . 


அடக்கம் அமரருள் உய்க்கும் ; அடங்காமை 
ஆரிருள் உய்த்து விடும் . 


இ - ள் : - அடக்கம் அமரருள் உய்க்கும் - ( மனம் மொழி மெய் 
களை அடக்கி ஒழுக அவ் ) அடக்கம் தேவரிடத்தே கொண்டு செலுத் 
தும் ; அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும் - ( அவற்றை அடக்கா 
தொழுக அவ் ) அடங்காமைதானே நரகத்திடைக் கொண்டு செலுத்தி 
விடும் . 

மேல் பலவாகப் பயன் கூறினாராயினும் , ஈண்டு அடக்கத்தித் 
கும் அடங்காமைக்கும் இதுவே பயனென்று தொகுத்துக் கூறினார் . 


உ அ - வது . - தவமுடைமை . 


தவமாவது , ஊணும் உறக்கமும் குறைத்தலும் , வெயிலும் 
பனியும் தாங்கலும் , தேவர் வழிபாடு முதலாயின மேற்கொண்டு 


கூ 


13 


துறவற வியல் 


முயறலுமாம் . ( அடக்கமடைந்த பின்னரே தவம் செய்ய முடியுமா த 
சான் இஃது அதன்பின் கூறப்பட்டது . ) 


தவம் செய்வார் தம்கருமம் செய்வார் ; மற் றல்லார் 
அவம் செய்வார் ஆசையிற் பட்டு 


இ - ள் : - தம் கருமம் செய்வார் தவம் செய்வாரே - தம் கரு 
மம் செய்வார் தவம் செய்வாரே ; அல்லார் ஆசையில் பட்டு அவம் 
செய்வார் - அஃதல்லாத செய்வா ரெல்லாம் ஆசையிலே அகப்பட் 
இப்பயனில்லா த 337 செய்கின்றர் . 

மற்று என்பது அசை . ஏகாரம் தொக்கது . ) 
இது , தவம் பண் வேண்டு மென்றது . 


உஎக . 


துறந்தார்க்குத் துப்புரவு வேண்டி மறந்தார்கொல் 
மற்றை யவர்கள் தவம் ? 


ள் : - துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி - துறந்தவர்களு 
க்கு உணவு கொடுத்தலை வேண்டி , மற்றையவர்கள் தவம் மறந்தார் 
கொல் - இல்வாழ்வார் தவம்செய்தலைத் தவிர்ந்தா ராயினரோ ? 

இது , தானத்தினும் தவம் மிகுதியுடைத் தென்றது . 


2 எ 2 . 


தவமும் தவமுடையார்க் காகும் ; அவமதனை 
அஃதிலார் மேற்கொள் வது . 


இ - ள் : - தவமும் தவம் உடையார்க்கு ஆகும் - தவம்செய்த 
லும் முன்பு நல்வினை செய்தார்க்கு வரும் ; அஃது இலார் அதனை 
மேற்கொள்வது அவம் - நல்வினை யில்லாதார் தவத்தை மேற்கொள் 


வது பயனில்லை . 


இது , முன் அறம் செய்யார் க்குத் தவம் வராது , வரினும் தப்பு 
மென்றது . 


உஎங . 


प्रगम 


தவ முன், ட . பை 


உற்றநோய் நோன்றல் உயிர்க்குறுகண் செய்யாமை 
அற்றே தவத்திற் குரு . 


இ - ள் : - உற்ற நோய் தோன்றல் - ( தமக்கு ) உந்த கோயைப் 
பொறுத்தலும் , உயிர்க்கு உறுகண் செய்யாமை அற்றே - பிற வயிரு 
க்கு போய் செய்யாமையுமாகிய அத்தன்மையே , தவத்திற்கு உரு - 
தவத்திற்கு வடிவாம் . 

இது , தவம் இன்னதென்று கூறிற்று . 


உஎ . 


தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய 
மன்னுயி ரெல்லாம் தொழும் . 


இ - ள் : - தன் உயிர் தான் அற பெற்றாலை - தன் உயிரானது 
தானென்று கருதும் கருத்து அறப் பெற்றவனை , ஏனைய மன் உயிரே 
ல்லாம் தொழும் - ஒழிந்தனவாகிய நிலைபெற்ற உயிர்களெல்லாம் 
தொழும் . 

உயிரென்றது சலிப்பற்ற அறிவை . தானென்றது சவக நித 
கின்ற நிலைமையை , தான் அறுதலாவது அகங்காரம் நீங்குதல் , 

இது , தான் அறப் பெற்றான் தெய்வம் ஆவா (clear ன்றது . உஎடு . 


சுடச்சுடப் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் 
சுடச்சுட நோற்கிற் பவர்க்கு . 


- 


ள் :-ட 

சுட ( ஒளி விடும் ) பொன்போல் - நெருப்பம் 
கண்ணே இட இட ( த்தன்னோடு கலந்த மாசு அற்று ) ஒளிவிடுகின்ற 
பொன்னைப்போல , துன்பம் சுட சுட நோற்கிற்பவர்க்கு ஒளிவிடம் - 
துன்பம் நலிய நலியத் தவம் செய்வார்க்கு ( த்தம்மொம். மரு 
வின வினைவிட்டு ) ஒளிவிடும் . 

இது , தவம் செய்வாரது வினை நீங்கி ஒளி உண்டா மென்றது . 


கூகூ 


துறவவியல் 


கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் 
ஆற்றல் தலைப்பட் டவற்கு . 


இ - ள் : - கூற்றம் குதித்தலும் கைகூடும் - கூற்றத்தைத் தப் 
புதலும் கைகூடும் , நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவற்கு- தவத்தினா 
லாகிய வலியைக் கூடினாற்கு . 

இது , தவம் செய்வார் , ( மார்க்கண்டன் தப்பினாற்போல ) மரண 
த்தைத் தப்பலா மென்றது . 


2.எஎ. 


ஒன்னார்த் தெறலும் உவந்தாரை ஆக்கலும் 
எண்ணிற் றவத்தான் வரும் . 


இ - ள் : - ஒன்னார்த் தெறலும் உவந்தாரை ஆக்கலும் - (இவ்வி 
டத்துப் ) பகைவரைத் தெறுதலும் கட்டோரை ஆக்குதலுமாகிய 
வலி, எண்ணின் தவத்தான் வரும் - ஆராயின் முன் செய்த தவத்தி 
னாலே வரும் . 

இது , பிறரை ஆக்குதலும் கெடுத்தலும் தம் தவத்தினாலே வரு 
மென்றது . 


உஎ அ . 


இலர்பலர் ஆகிய காரணம் நோற்பார் 
சிலர்பலர் நோலா தவர் . 


-ள் : - இலர் பலர் ஆகிய காரணம் - பொருளில்லா தார் 
(உலகத்துப் ) பலராதற்குக் காரணம் , நோற்பார் சிலர் - தவம் செய் 
வார் சிலர் ; ( உளர் சிலர் ஆகிய காரணம் ) நோலா தவர் பலர் - 
பொருளுள்ளார் (உலகத்துச் ) சிலராதற்குக் காரணம் தவம் செய் 
யாதார் பலர் . 


( உளர் சிலராகிய காரணம் என்பது சொல்லெச்சமாகக் கொள் 
ளப்பட்டது . ) 

இது , பொருள் உண்டாதற்கும் தவம் காரண மென்றது . உஎக 


க 00 


கூடாவொழுகம் 


வேண்டிய வேண்டியாங் கெய்தலான் செய்தவம் 
ஈண்டு முயலப் படும் . 


இ - ள் : - வேண்டிய வேண்டியாங்கு எய்தலான் - விரும்பி 
யன விரும்பின் படியே வருதலால் , செய் தவம் ஈண்டு முயலப்படம் 
- நல்ல தவஞ்செய்தலை இவ்விடத்தே முயலவேண்ம்ே . 

இது , போ கநுகர்ச்சியும் தவத்தானே வரு மென்றது . உஅ 0 . 


உகூ - வது .-- கூடா வொழுக்கம் . 


கூடா வொழுக்கமாவது , மேற் கூறிய தவத்திற்குப் பொரும் 
தாத ஒழுக்கம் . தவமுடையோ ரால் விலக்கப்பட வேண்வேதாத 
லின் , இது தவமுடைமையின்பின் கூறப்பட்டது . 


மனத்தது மாசாக மாண்டார் நீர் ஆடி 
மறைந்தொழுகும் மாந்தர் பலர் . 


இ - ள் : - மாச மனத்தது ஆக - மாசு மனத்தின்கண் உண்டாக 
வைத்து , மாண்டார் சீர் ஆடி - மாட்சிமைப்பட்டாரது நர்மையைப் 
பூண்டு , மறைந்து ஒழுகும் மாந்தர் பலர் - (ம பாருந்தாத இடத்திலே ) 
மறைந்து ஒழுகும் மாந்த பலர் . 

( மாட்சிமைப்பட்டாரது சீர்மை - தவத்தினது வேடம் முத் 
லியன . பொருந்தாத இடம் - தய ஒழுக்கத்துக்குரிய இடம் . மதை 
்து - பிறர் அறியாது . ) 

மனத்தது என்பது வேற்றுமை மயக்கம் , ஆறாம் வேற்றுமை 
உருபு ஏழாம் வேற்றுமைப் பொருள் தந்து நின்தமையால் , 

இது , கூடாவொழுக்கத்தால் மனமாசு உண்டாகு மென்றது . 


புறம் குன்றி கண்டனைய ரேனும் , அகம்குன்றி 
மூக்கின் கரியார் உடைத்து . 


காக 


துறவறவியல் 


இ - ள் : - புறம் குன்றி கண்டு அனையரேனும் - புறத்தில் 
குன்றிமணி நிறம்போன்ற தூயவேடத்தராயிருப்பினும் , அகம் 
குன்றி மூக்கின் கரியார் உடைத்து - அகத்தில் குன்றி மூக்குப்போ 
லக் கரியராயிருப்பாரை உடைத்து (இவ்வுலகம் ). 


இது , தவத்தினர் வடிவு கண்டு நேர்படா ரென்றது . ( தவத்தி 
னர் வடிவை ஒருவன் கொண்டுள்ள தாலேயே ( அவன் உண்மையான 
தவத்தினனென்று கருதி ) அவனோடு இணங்கார் அறிவுடையா 
ரென்றது இது . ) 

உஅ . 


வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் 
புலியின்தோல் போர்த்து மேய்ந் தற்று . 


இ - ள் : 

வலியில் நிலைமையான் வல் உருவம் - வலியில்லாத 
நிலைமையை யுடையவன் வலிதாகிய தவஉருவம் ( கோடல் ) , பெற் 
றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று - பெற்றமானது 
( பிறர் பயப்படும் படிக்குப் ) புலியினது தோலைப் போர்த்து (ப்பைங் 
கூழ் ) மேய்ந்த தன்மைத்து . 

( பெற்றம் - பக . வம்பில்லாத நிலைமை - (பிறர் பொருளைக் 
கவா எழும் மனத்தைத் தடுத்து நிறுத்தும் ) வலியில்லாத தன்மை . 


இது , பிறர் பொருளைக் கவர்வானது தவவேடத்தைக்கண்டு 
அஞ்சற்க வெது. 

உஅரட . 


தவம்மறைந் தல்லவை செய்தல் புதல் மறைந்து 
வேட்டுவன் புள்சிமிழ்த் தற்று . 


இ - ள் : - தவம் மறைந்து அல்லவை செய்தல் - தவத்திலே 
மறைந்து தவமல்லாதவற்றைச் செய்தல் , வேட்டுவன் புதல் மறை 
ந்து புள் சிமிழ்த்தால் அற்று - வேட்டுவன் தூற்றிலே மறைந்து 
புள்ளைப் பினித்தால்போலும் . 


. 


க 02 


கூடா வொ 

வொழுக்கம் 


( தவத்திலே - தவவேடத்திலே . தவமல்லாதவற்றை - காமச் 
செயல்களை . தூறு புதர் . சிமிழ்த்தால் என்பது ஆல் கெட்டு நின் 
றது . ) 

( அர்ச்சுனன் சுபத்திரையைக் கவர் தற்காகத் தவவேடம் 
கொண்டது போலப் ) பெண்களைக் கவர் தற்காகத் தவவேடம் 
கொள்வோரும் உண்டென்றது இது . 

உஅசு . 


வானுயர் தோற்றம் எவன்செய்யும் , தன்னெஞ்சம் 
தானறி குற்றம் படின் ? 


-ள் : வான் உயர் தோற்றம் எவன் செய்யும் - வான் அள 
வும் உயர்ந்த பெருமையுண்டாயினும் அஃது யாதினைச் செய்யவற்று , 
தன் நெஞ்சம் அறிய குற்றம் படின் - தன் நெஞ்சு அறியக் குற்றம் 
உண்டாயின் ? 


தான் என்பது அசை . ( அறிய என்பது ஈறு கெட்டுநின்றது . 
வான் அளவும் உயர்ந்த பெருமை யுண்டாயினும் - ( தவத்தினால் ) மிக 
வுயர்ந்த பெருமையைப் பெற்றிருப்பினும் . நெஞ்சு - மனச்சாட்சி . ) 

இது , கூடாவொழுக்கத்தினைப் பிஹர் அறிந்து இகழாராயினும் 
அவன் செய்கின்ற தவத்தினால் பயன் உண்டாகா தென்றது . உ.அரு . 


வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 
ஐந்தும் அகத்தே நகும் . 


இ - ள் : -- வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் - கள்ள மனத்தி 
னனது குற்றத்தினை யுடைய ஒழுக்கத்தை , பூதங்கள் ஐந்தும் அகத்தே 
நகும் - ( பிறர் அறியாராயினும் தன் உடம்பிலுண்டான ) பூதங்கள் 
ஐந்தும் அறிந்து தம்முள்ளே நகாநிற்கும் . 

பூதங்கள் என்றது , அவையிற்றின் காரியமாகிய பொறிகளை , 
[ குற்றத்தினையுடைய ஒழுக்கம் - தீய ஒழுக்கம் . ) 


காக 


துறவறவியல் 


இது , பிறர் அறியாரென்று கருதித் தீயன செய்யலாகா தென் 
றது . 

உஅசு . 


நெஞ்சிற் றுறவார் துறந்தார் போல் வஞ்சித்து 
வாழ்வாரின் வன்கணார் இல் . 


இ - ள் : -கெஞ்சில் துறவார் நெஞ்சில் துறவா ராய் , துறந்தார் 
போல் வஞ்சித்து வாழ்வாரின் - துறந்தார்போல வஞ்சனை செய்து 
வாழுமவர்களைப்போல், வன்கணார் இல் - கொடியார் இல்லை ( 25 ) 
கத்து ) . 

இஃது , அகத்தில் பற்றினை வைத்துக்கொண்டு புறத்தில் துறவு 
வேடத்தைப் பூணுமவர் மிகக் கொடிய ரென்றது . 

உஅஎ . 


பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றெற்றென் 
றேதம் பலவும் தரும் . 


இ - ள் : - பற்று அற்றேம் என்பார் படிற்று ஒழுக்கம் - பற் 
றினை அற்றேம் என்பாரது குற்றத்தினையுடைய ஒழுக்கம் , எற்று 
எற்று என்று பல ஏதமும் தரும் - ( எல்லாராலும் ) எற்று : எற்று 
என்று சொல்லும்படியாகப் பல குற்றமும் உண்டாக்கும் . 

எற்று என்பது திசைச் சொல் . ( எற்றல் - கொல்லல் , வெட் 
டல் . ) 

இது , தவவேடத்தினரது தீய ஒழுக்கம் அவருக்கு இம்மையி 
லும் தீமை பயக்கு மென்றது . 

உஅஅ , 


மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் , உலகம் 
பழித்த தொழித்து விடின் . 

இ - ள் : -மழித்தலும் நீட்டலும் வேண்டா - மழித்தலும் மீட் 
டலும் வேண்டா , உலகம் பழித்தது ஒழித்து விடின் - உலகத்தார் 
கடிந்தவையிற்றைத் தாமும் கடிந்து விடுவாராயின் . 


கசை 


அழுக்காறாமை 


[ மழித்தல் - மொட்டையடித்தல் . நீட்டல் - சடை வளர்த்தல் . 
கடிதல் - விலக்குதல் . உலகத்தார் கடிந்தவை - அறிவுடையோர் வில் 
க்கியவை . அவை தீய ஒழுக்கங்கள் . ) 

இது , வேடத்தால் பயனில்லை , நல்ல ஒழுக்கம் வேண்டும் என் 
றது . 

உஅக . 


கணைகொடிது யாழ்கோடு செவ்விதாங் கன்னார் 
வினைபடு பாலால் கொளல் , 

. 


ள் : 

கணை கொடிது - ( செவ்விய ) கணை கொடுமையைச் 
செய்யும் ; கோடு யாழ் செவ்விது - கோடிய யாழ் செவ்வையைச் 
செய்யும் ; ஆங்கு - அதுபோல , ( யாவரையும் வடிவு கண்டு அறிய 
லாகாது ; ) அன்னார் . வினை படு பாலால் கொளல் - அவரவர் செய்யும் 
வினையின் பகுதியாலே அறிக . 
இது , வேடத்தை ஆதாரமாகக் கொள்ளாது , செயலை 

ஆதார 
மாகக் கொண்டு , ஒருவரை ( இத்தன்மையரென்று ) மதிக்க வேண்டு 

உக 0 . 


மென்றது . 


கூ ய - வது .--- அழுக்காறாமை . 


அழுக்காறாமையாவது , பிறர் ஆக்கம் முதலாயின கண்டு பொ 
றாமையால் வருகின்ற மனக்கோட்டத்தைச் செய்யாமை . ( இது 
முதலாகக் கூடாவொழுக்கப் பகுதியில் சிலவற்றை விதந்து கூறு 
கின்றார் . அழுக்காறு இம்மையினும் மறுமையினும் நன்மையொன் 
றையும் பயவாது தீமையையே பயப்பதா தலால் , அழுக்காறாமை 
முதற்கண் கூறப்பட்டது .) 


ஒழுக்காறாக் கொள்க ஒருவன் ,தன் நெஞ்சத் 
தழுக்கா றிலாத இயல்பு . 


காரு 


14 


துறவற 

வியல் 


இ - ள் : - ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத 
இயல்பு - ஒருவன் தன் நெஞ்சத்தில் அழுக்காறு இல்லாத இயல்பை , 
ஒழுக்கு ஆறாக கொள்க - தனக்கு ஒழுக்க நெறியாகக் கொள்க . 

( ஒழுக்காறாக என்பது கூறு கெட்டுநின்றது .) 
இஃது , அழுக்காற்றைத் தவிர வேண்டு மென்றது . 


உகக . 


விழுப்பேற்றின் அஃதொப்ப தில்லை, யார் மாட்டும் 
அழுக்காற்றின் அன்மை பெறின் . 


இ - ள் : - யார்மாட்டும் அழுக்காற்றின் அன்மை பெறின் - யாரி 
டத்தும் அழுக்காறு செய்யாமையைப் பெறுவானாயின் , அஃது 
ஒப்பது விழுப்பேற்றின் இல்லை - அதனை ஒப்பது விழுமிய பேறுக 
ளுள் பிறிதில்லை . 

இஃது , அழுக்காறுசெய்யாமை எல்லா நன்மைகளிலும் மிக்க 
தன்றது . 


உக 2 . 


அழுக்காற்றின் அல்லவை செய்யார் , இழுக்காற்றின் 
ஏதம் படுபாக் கறிந்து . 


இ - ள் : - அழுக்காற்றின் அல்லவை செய்யார் - அழுக்காற்றி 
னானே அறமல்லாதவற்றைச் செய்யார் (நல்லோர் ) , இழுக்காற்றின் 
ஏதம் படும்பாக்கு அறிந்து - ( அவ்வறம் ) தப்பின நெறியினால் குற் 
றம் வருதலை அறிந்து . 


இஃது , அழுக்காற்றால் பல குற்றங்கள் வருமென்றது . ( அவை 
வருமாறு பின்னர்க் கூறப்படும் . ) 


உகது . 


அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் 
கேடும் நினைக்கக் கெடும் . 


கடிசு 


அழுக்காறாடை: 


- 


இ - ள் : - அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் - அழுக்காற்று 
நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் , செவ்வியான் கேடும் - செவ்விய 
நெஞ்சத்தானுடைய கேடும் , நினைக்க கெடும் - விசாரிக்கக் கெடும் . 

( அவ்வியம் - கோட்டம் . செவ்வி சேர்மை . விசாக்க 
ஆராயின் . ) 

இஃது , அழுக்காறுடையார் செல்வம் கெம் மென்றது , “ அழு 
க்கா றுடையான் கண் ஆக்கம்போன் றில்லை , ஒழுக்கம் இலான்கள் 
உயர்வு என்றா ராதலின் . 


உச . 


அழுக்காற் றகன்றாரும் இல்லை ; அஃதில்லார் 
பெருக்கத்திற் றீர்ந்தாரும் இல் . 


( இ - ள் :-- அழுக்காற்று அகன்றாரும் இல்லை - அழுக்காற்றி 
னான் செல்வமுடைய ரானாரும் இல்லை ; அஃது இல்லார் பெருக்கத் 
தின் தீர்ந்தாரும் இல் - அழுக்கா றில்லா தாபாய்ச் செல்வத்தினின்று 
நீங்கினாரும் இல்லை . ) 

[உரையாசிரியர் இக்குறட்குவேடுகப் பொருள்கூருது " முன்பு 
சொன்னதே பொருள் என்று கூறிச்சென்மூர் . ) 

இஃது , அழுக்காறில்லா தார் பொருளுக்குக் கேட் உன் ....! ? சும் 
தென்றது . 

டாரு . 


அறனாக்கம் வேண்டாதான் என்பான் , பிறனாக்கம் 
பேணா தழுக்கறுப் பான் . 


இ - ள் : --- அறன் ஆக்கம் வேண்டாதான் என்பான்- (தனக்கு ) 
அறனாகிய வாழ்வு வேண்டா தான் என்று சொல்லப்பவோன் , பிறன் 
ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான் - பிறனுடைய ஆக்கத்தைக் கண்டு 
மகிழாதே அழுக்காறுசெய்வான் . 
இஃது , அழுக்காறுடையார்க்குப் 

புண்ணியம் 

இல்லையா 
மென்று சு..றிற்று . 


2 கசர் , 


கமஎ 


துறவ 


வியல் 


கொடுப்ப தழுக்கறுப்பான் சுற்றம் , உடுப்பதூஉம் 
உண்பதூஉம் இன்றிக் கெடும் . 


இ - ள் : - கொடுப்பது அழுக்கு அறுப்பான் சுற்றம் - ( பிறனொ 
ருவன் மற்றொருவனுக்குக் ) கொடுப்பதனை அழுக்காற்றினாலே விலக் 
குவானது சுற்றம் , உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் - உடுப்ப 
தும் உண்பதும் இன்றிக் கெடும் . 

( அழுக்கறுப்பான் என்பதனை அழுக்கு எனவும் அறுப்பான் 
எனவும் பிரித்து , அழுக்கு என்பதற்கு அழுக்காற்றினால் எனவும் , 
அறுப்பான் என்பதற்கு விலக்குவான் எனவும் இவ்வுரையாசிரியர் 
உரைத்திருப்பது கவனித்தற் பாலது . அழுக்கறுத்தல் - என்பதனை 
ஒருசொல் நீர்மைத்தாகக் கொண்டு உரைத்துள்ளார் பரிமேலழகர் . 
உடுப்பது உடை . உண்பது - உணவு . ) 

அழுக்காறு நல்குரவு தருமென்று இது கூறிற்று . 


உகஎ 


அவ்வித் தழுக்கா றுடையானைச் செய்யவள் 
தவ்வையைக் காட்டி விடும் . 


ள . 


ள் அழுக்காறு உடையானை செய்யவள் அவ்வித்து 
அழுக்காற்றினை யுடையானைத் திருமகள் அழுக்காறு செய்து , தன் 
தவ்வையை காட்டி விடும் - தன் தமக்கையாகிய மூதேவிக்குக் 
காட்டி ( இவன்பால் செல்லென்று கூறி அவனினின்று ) போம் . 

தவ்வையை என்பது வேற்றுமை மயக்கம் , ) 
இது , நல்குரவிற்குக் காரணம் கூறிற்று . 


உசுஅ . 


அழுக்கா றெனஒரு பாவி திருச்செற்றுத் 
தீயுளி உய்த்து விடும் . 


. 


இ - ள் : - அழுக்காறு என ஒரு பாவி - அழுக்காறு என்று 
சொல்லப்படுகின்ற ஒரு பாவி , திரு செற்று தீயுளி உய்த்து விடும் - 
செல்வத்தையும் கெடுத்துத் தீக்கதியுள்ளும் கொண்டு விடும் . 


ச.0 அ 


வெஃகாடை 


ஒரு பாவி - நிகரில்லாத பாவி . 

அழுக்காறு செல்வம் கெடுத்தலே யன்றி நரகம் புகுவிக்கு 
மென்று இது கூறிற்று . 


உகக . 


அழுக்கா றுடையாற் கதுசாலும் , ஒன்னார் 
வழுக்கியும் கேடீன் பது . 


இ - ள் : -அழுக்காறு உடையாற்கு - அழுக்காற்றை யுடையா 
னுக்கு , ஒன்னார் கேடு ஈன்பது வழுக்கியும் - பகைவர் கேடு பயத்தல் 
தப்பியும் , அது சாலும் - அவ்வழுக்காறு தானே அமையும் . 

இஃது , அழுக்காற்றால் உயிர்க்கேடு வரு மென்றது . 15.00 . 


கூக - வது .-- வெஃகாமை . 


வெஃகாமையாவது , பிறர் பொருளை விரும்பாமை . ( தன்னயத் 
தைக் காரணமாகக் கொண்ட கூடாவொழுக்கங்களுக் கெல்லாம் 
வெஃகுதல் காரணமா தலால் , இவ்வதிகாரம் அழுக்காறாமைஃபின்பின் 
கூறப்பட்டது . ) 


வேண்டற்க வெஃகியாம் ஆக்கம் , விளை வயின் 
மாண்டற் கரிதாம் பயன் . 


இ - ள் : - வெஃகி ஆம் ஆக்கம் வேண்டற்க - பிறர் பொருளை 
விரும்பி ஆகும் ஆக்கத்தை வேண்டாதொழிக ; விளைவயின் ஆம் 
பயன் மாண்டற்கு அரிது - ( அது ) பயன்படுங்காலத்தில் ஆகும் 
பயன் நன்றாதல் இல்லையாதலான் . 

( மாண்டற்கு அரிது - மாட்சிமைப்படுதற்கு அரிது - மாட்சி 
மைப்படுதல் இல்லை - நன்றாதல் இல்லை. 

) 
து , வெஃகலால் ஆகும் ஆக்கம் நல்ல பயனை நல்காதென்று 

ii05 
கூறிற்று , 


காகூ 


துறவறவியல் 


அஃகி அகன்ற அறிவென்னாம் , யார்மாட்டும் 
வெஃகி வெறிய செயின் ? 


இ - ள் : - அஃகி அகன்ற அறிவு என் ஆம் - நுண்ணிதாகப் 
பரந்த அறிவுடையனா யிருத்தலால் யாதுபயன் ஆகும் , வெஃகி யார் 
மாட்டும் வெறிய செயின் - பிறர் பொருளைவிரும்பி எல்லாரிடத்தும் 
ஈரமில்லா தன செய்வானாயின் ? 

( அறிவு என்பது அறிவுடையனாயிருக்கும் தன்மையைக் குறி 
த்து நின்றது . ஈரமில்லா தன - அன்பில்லாத செயல்கள் . ) 

இஃது , அறிவுடையார் வெஃகுதல் செய்யா ரென்றது . h.02 . 


லமென்று வெஃகுதல் செய்யார் , புலம் வென்ற 
புன்மையில் காட்சி யவர் . 


இ - ள் : -- இலம் என்று வெஃகுதல் செய்யார் - ( யாம் ) வறி 
யம் என்று பிறர் பொருளை விரும்புதல் செய்யார் , புலம் வென்ற 
புன்மை இல் காட்சியவர் - ஐம்புலனையும் வென்ற புன்மை இல்லாத 
தெளிவை யுடையார் . 

( ஐம்புலன் - சுவை , ஒளி , ஊறு , ஓசை , நாற்றம் . அவற்றை 
வெல்லலாவது , அவற்றைப்பற்றி எழும் அவாவினை ஒழித்தல் . )) 

து , துறந்தார் வெஃகுதல் செய்யாரென்றது . 


Os . 


சிற்றின்பம் வெஃகி அறனல்ல செய்யாரே 
மற்றின்பம் வேண்டு பவர் . 


இ - ள் : - சிற்றின்பம் வெஃகி அறன் அல்ல செய்யார் - சிற் 
றின்பத்தை நல்கும் பொருளை விரும்பி அறனல்லாதவற்றைச் செய் 
யார் , மற்று , இன்பம் வேண்டுபவர் - பேரின்பமாகிய வீடுபேற் 
றைக் காமிப்பவர் . 


| 


ககம் 


வெஃகாமை 


( மற்று இன்பம் - சிற்றின்பமல்லாத இன்பம் - பேரின்பம் . 
ஏகாரம் அசை . அறனல்லா த - மறச்செயல்கள் . ) 

இது , வீடுபெற விரும்புவோர் வெஃகுதல் செய்யா ரென்றது . 


படுபயன் வெஃகிப் பழிப்படுவ செய்யார் 
நடுவன்மை நாணு பவர் . 


இ - ள் : - படு பயன் வெஃகி பழிப்படும் செய்யார் - ( தமக்கு ) 
உண்டாகும் பயனை விரும்பிப் பழியொபெடுவன செய்யார் , நம் 
வன்மை நாணுபவர் - நடுவன்மைக்கு நாணுபவர் . 

( நாணுபவர் - அஞ்சுபவர் . பழியொடுபடுவன - பழியை உண்டு 
பண்னும் பாவச் செயல்கள் . ) 

இது , நடுவுநிலைமை வேண்டுபவர் வெஃகுதல் செய்யாரென்றது . 


அருள்வெஃகி ஆற்றின்கண் நின்றான் , பொருள்வெஃகிப் 
பொல்லாத சூழக் கெடும் . 


இ - ள் : - அருள் வெஃகி ஆற்றின்கண் நின்றான் - அருளை 
விரும்பி அறநெறியிலே நின்றவனும் , பொருள் வெஃகி பொல்லாத 
சூழ கெடும் - பொருளை விரும்பி அறனல் மாதவற்றைச் சூழக் 
கெடுவன் . 

( நின்னும் என்பது உம்மை தொக்கு நின்றது . உம்மை உ L Sy 
சிறப்பும்மை . அஃது , அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் 
வேறொன்றாலும் கெடான் என்பதனைச் சுட்டி நின்றது . சூழ்தல் - 
நினைத்தல் . ) 
ஃது , 

கெடுவ 
வருளுடையானும் வெஃகுதல் 

வெஃகுதல் செய்யக் 
னென்றது . 


( 50 . 


நடுவின்றி நன்பொருள் வெஃகின் , குடிபொன்றிக் 
குற்றமும் ஆங்கே தரும் . 


துறவறவியல் 


இ 


இ - ள் : - நடுவு இன்றி சன் பொருள் வெஃகின் - நடுவுநிலை 
யின்றி மிக்க பொருளை விரும்புவானாயின் , குடி பொன்றி குற்றமும் 
ஆங்கே தரும் - ( அதனாலே அவன் ) குலமும் கெட்டு அவ்விடத்தே 
குற்றமும் உண்டாம் , 


இது , வெஃகுதல் செய்வார்க்குச் சந்தான பாசம் உண்டா 


மென்றது . 


கூ 0 எ 


. 


இறலீனும் எண்ணாது வெஃகின் ; விறலீனும் 
வேண்டாமை என்னும் செருக்கு . 


இ - ள் : - எண்ணாது வெஃகின் இறல் ஈனும் - விசாரியாதே 
பிறர் பொருளைவிரும்புவானாயின் ( அ.து அவனுக்குக் ) கேட்டைத் 
தரும் ; வேண்டாமை என்னும் செருக்கு விறல் ஈனும் - ( பிறன்பொ 
ருளை ) வேண்டாமையாகிய பெருமிதம் ஆக்கத்தைத் தரும் . 

இது , வெஃகுதல் செய்வார்க்கு உயிர்க்கேடு வரு மென்றது . 


அஃகாமை செல்வத்திற் கியாதெனின் , வெஃகாமை 
வேண்டும் பிறன்கைப் பொருள் . 


இ ) 


- ள் : -செல்வம் அஃகாமைக்கு யாது எனின் செல்வம் 
சுருங்கா மைக்குக் காரணம் யாதோவெனின் , பிறன் வேண்டும் கைப் 
பொருள் வெஃகாமை - பிறன் விரும்பும் கைப்பொருளை ( த்தான் ) 
வேண்டாமை ( என்க ). 

இது , வெஃகுதல் செய்யாதார்க்குச் செல்வம் அழியா தென் 


கூ.கே. 


அறனறிந்து வெஃகா அறிவுடையார்ச் சேரும் 
திறனறிந் தாங்கே திரு . 


ககஉ 


HP o firma @ 1 ) LD 


இ - ள் : - அறன் அறிந்து வெஃகா அறிவுடையார் - அறத்தை 
அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை , திரு திரன் 
அறிந்து சேரும் - திருமகள் ( தானே ) தகுதியறிந்து சேர்என் , 

அறன் அறிதல் - பிறர்பொருளை விரும்பாமை அற deo று 
அறிதல் . 

இது , வெஃகுதல் செய்யா தார்க்குச் செல்வம் உண்டா மெ ... 


MLA ) , 


கூ 2 - வது .--- புறங்கூறாமை . 


புறங்கூறாமையாவது , யாவரையும் இகழ்ச்சியாக அவர் பாத் 
தே உரையாமை . ( புறங்கூறுதல் வாக்கால் நிகழும் குற்றங்களுள் 
மிகக்கொடிய தா தலால் , இவ்வதிகாரத்தை மனத்தால் நிகழும் அழு 
க்காற்றையும் வெஃகுதலையும் நீக்கவேண்டு மென்ற பின்னர்க் கூறி 
னார் . ) 


கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் , சொல்லற்க 
முன்னின்று பின்னோக்காச் சொல் . 


இ - ள் : - கண் நின்று கண் அற சொல்லிலும்- ( ஒருவன் ) 4 sir 
ணெதிரே நின்று கண்பேர்த்துச் சொல்லினும் ( அமையும் ; ) , பின் 
முன் நின்று போக்காச் சொல் சொல்லற்க - பிற்காலத்து அவம் 
முன்னே நின்று ( எதிர் முகம் ) நோக்கவொண்ணாத சொல்லைச் 
சொல்லாதொழிக. 

இது , புறங்கூறுதலைத் தவிர்க என்றது . அன்றியும் , கடியசொல் 
கூறலும் ஆகா தென்றது . 


1 , 


புறங்கூறிப் பொய்த்துயிர் வாழ் தலின் , சாதல் 
அறங்கூறும் ஆக்கம் தரும் . 

. 


- ள் : - புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின்- (காணா இட . 
த்துப் ) புறஞ்சொல்லி ( க்கண்ட இடத்து ) ப் பொய் சொல்லி உயர் 


ககங . 


15 


துறவற 

வியல் 


ரோடு வாழ்தலின் , சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும் - ( புறஞ் 
சொல்லாதிருந்து நல்குரவினால் ) சாதல் அறநூல் சொல்லுகின்ற 
ஆக்கமெல்லாம் தரும் . 

இது , புறங்கூறாமை ஆக்கமெல்லாம் தரு மென்றது . 


நகஉ , 


அறங்கூறான் அல்ல செயினும் , ஒருவன் 
புறங்கூறான் என்றல் இனிது . 


இ - ள் : - ஒருவன் அறம் கூறான் அல்ல செயினும் - ஒருவன் 
அறத்தை வாயால் சொல்லுதலும் செய்யானாய்ப் பாவங்களைச் செய் 
யினும் , புறங்கூறான் என்றல் இனிது - பிறரைப் புறஞ்சொல்லான் 
என்று உலகத்தாரால் சொல்லப்படுதல் நன்றாம் . 

இது , பாவம் செய்யினும் புறங்கூறாமை நன்மை பயக்கு மென் 


கூக .. 


அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை , புறஞ்சொல் 
புன்மையால் காணப் படும் . 

[ லும் 


இ - ள் : -அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அன்மை - அறத்தை 
நினைக்கின்ற மனமுடையன் அல்லாமை , புறஞ்சொல்லும் புன்மை 
யால் காணப்படும் - ( பிறரைப் ) புறஞ்சொல்லும் புல்லியகுணம் 
ஏதுவாக அறியப்படும் . 

(நெஞ்சால் சொல்லலாவது , நினைத்தல் . ) 
இது , புறஞ்சொல்லுவார் மனம் அறத்தை அறியா தென்றது . 


அறனழீஇ அல்லவை செய்தலின் தீதே , 
புறனழீ இப் பொய்த்து நகை . 


இ ள் : - அறன் அழீஇ அல்லவை செய்தலின் தீது - அறத் 
தை அழித்து அறமல்லா தவற்றைச் செய்தலினும் தீது , புறன் அழீஇ 


புறங் கூ )ை LL , 


பொய்த்து நகை - ( ஒருவனைக் ) காணாத இடத்து இழித்துரைத்து 
( க்கண்ட இடத்து ) ப் பொய்செய்து நகுதல் . 

இது , புறங்கூறுதல் பாவத்தினும் மிக்கபாவ மென்றது . பட்கரு 


பகச்சொல்லிக் கேளிர்ப் பிரிப்பர் , நகச்சொல்லி 
நட்பாடல் தேற்றா தவர் . 


இ - ள் : - பக சொல்லி கேளிர் பிரிப்பர் - நீங்கும்படி சொல் 
லித் தம் கேளிரானாரைப் பிரிப்பர் , 5 க சொல்லி நட்பு ஆடல் தேற்கு 
தவர் - மகிழச் சொல்லி நட்பினை உயர்வுபன்ன மாட்டாதார் . 

இது , புறங்கூறுவார் நட்டவரை இழப்ப ரென்றது . 


நகசு , 


துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் 
என்னர் கொல் ஏதிலார் மாட்டு . 


இ - ள் : - துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினர் - ( தம் 
மோடு ) செறிந்தார் குற்றத்தையும் பிறர்க்கு உரைக்கின்ற சேதியை 
யுடையார் , ஏதிலார் மாட்டு என்கார் கொல் - ( தம்மோக ) செறிவில் 
லா தார் மாட்டு யாங்ஙனம் செய்வரோ , 


இது , புறங்கூறுவார் யாவரோடும் பற்றில் ரென்றது . 


A. 


அறம்நோக்கி ஆற்றும்கொல் வையம் , புறம்நோக்கிப் 
புன்சொல் உரைப்பான் பொறை . 


இ - ள் : -புறம் நோக்கி புன் சொல் உரைப்பான் பொறை - 
பிறன் இல்லாத இடம் பார்த்துப் புறஞ்சொல் கூறுவான் உடலை , 
வையம் அறம் நோக்கி ஆற்றும் - நிலம் தானே அறத்தை நோக்கிப் 
பொறுத்ததாம் ( அல்லது போக்கும் ) . ( கொல் என்பது அசை . ) 

து , புறங்கூறுவார்க்குத் துணையா வார் இல்லை யென்றது . 


ககக 


துறவற 

வியல் 


பிறன்பழி கூறுவான் தன்பழி யுள்ளும் 
திறன் தெரிந்து கூறப் படும் . 


இ - ள் : - பிறன் பழி கூறுவான் - பிறனுடைய பழியைச் சொ . 
ல்லுமவன் , தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் - தனக் 
குண்டான பழிகளிலும் சிலவற்றை வேறுபடத் தெரிந்து ( பிறரால் ) 
சொல்லப்படுவான் . 

இது , புறங்கூறுவானைப் பிறரும் புறங்கூறுவரென்றது . ஈகம் . 


ஏதிலார் குற்றம்போல் தம்குற்றம் காண்கின் , பின் 
தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு . 


இ - ள் : -- ஏதிலார் குற்றம்போல் தம்குற்றம் காண்கின் - பிறர் 
குற்றம்போலத் தமது குற்றத்தையும் காணவல்லராயின் , மன்னும் 
உஃபிர்க்கு பின் தீது உண்டோ - ( தமது ) நிலைபெற்ற உயிர்க்குப் 
பின் வரும் தீமை உண்டோ ? ( இல்லை .) 

இது , புறஞ்சொல்லா மைக்குக் காரணம் கூறிற்று . 


கூ .20 . 


(கூகூ - வது .-- பயனில சொல்லாமை , 


பயனில சொல்லாமையாவது , கேட்டார்க்கும் தனக்கும் நற் 
பயன்படாத சொற்களைக் கூறாமை . ( வாக்கினால் நிகழும் பாவம் 
கான்கினுள் பொய்யை வாய்மை ” யாலும் , கடுஞ்சொல்லை " இனி 

கூம் லாலும் , குறளையைப் " புறங்கூறாமை ” யாலும் 
விலக்கிப் பயனில் சொல்லை இவ்வதிகாரத்தால் விலக்குகின்றார் . ) 


12 


வை 


சொல்லுக சொல்லின் பயனுடைய ; சொல்லற்க 
சொல்லில் பயனிலாச் சொல் . 


ள் : -சொல்லின் 

பயனுடை - ய 

சொல்லுக ( ஒருவன் ) 
சொல்லுவனாயின் பயன் உடைய சொற்களைச் சொல்லுக ; சொல் 


ககன 


பயனில :) ச லடன் டா 


லில் பயன் இலா சொல் சொல்லற்க - சொற்களில் பயன் இல்லாத 
சொற்களைச் சொல்லாதொழிக . 

இது , பயனில சொல்லாமை வேண்டு மென்றது . 


கூஉக . 


பயனில பல்லார் முன் சொல்லல் , நயனில 
நட்டார்கண் செய்தலின் தீது . 


- ள்ள் : - பயன் இல பல்லார் முன் சொல்லல் 

பயன் இல் 
லாத சொற்களைப் பலர் முன்பு கூறுதல் , நயன் இல் கட்டார் கண் 
செய்தலின் தீதே - நன்மையில்லாதவற்றை கட்டார் மாட்டுச் செய் 
தலினும் தீதே . 

(நன்மை இல்லாத - தீய செயல்கள் . தீதே என்பது தேற்தே 
காரம் கெட்டு நின்றது . ) 

பயனில் கூறல் ம்மை மறுமை இரண்டின் கண்னும் 
தீமை பயக்கு மென்றது . 


وت 


உஉ 


நயனிலன் என்பது சொல்லும் , பயனில 
பாரித் துரைக்கும் உரை . 


இ - ள் : --- நயன் இலன் என்பது சொல்லும் யேறுடையன் 
அல்லன் என்பதனை அறிவிக்கும் , பயன் இல பாரித்து உரைக்கும் 
உரை - பயனில்லாதவற்றைப் பரக்கவிட்டுச் சொல்லும் சொற்கள் . 

இது , பயனில சொல்லுவார் இம்மையின்கண் பிறரால் இயம் 
பப்படா ரென்றது . 


கூட. 


நயன்சாரா நன்மையின் நீங்கும் , பயன்சாராப் 
பண்பில் சொல் பல்லார் அகத்து . 

இ - ள் : - பயன் சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து - ஒரு 
பயனைச் சாராத பண்பில்லாச் சொல்லைப் பலரிடத்து ( க் கூறுவன 
யின் ) , நயன் சாரா நன்மையின் நீங்கும் - அவன் நடு சாராது நன் 
மையின் நீங்குவான் . 


ககள 


துறவற வியல் 


( கூறுவனாயின் என்பது எச்சமாக வருவிக்கப்பட்டது . )) 

இது , பயனில கூறல் பிறரால் விரும்பப்படாமையுமன்றி நன் 
மையும் பயவா தென்றது . 


கூஉச . 


சீர்மை சிறப்பொடு நீங்கும் , பயனில 
நீர்மை யுடையார் சொலின் . 


இ - ள் : - பயன் இல நீர்மை உடையார் சொலின் பயன் 
இல்லா தவற்றை சீர்மையுடையார் கூறுவாராயின் , சீர்மை சிறப் 
பொடு நீங்கும் - ( அவர்க் குண்டான ) சீர்மையும் சிறப்பும் போம் . 

( நீர்மை - நீரின் தன்மை - அருள் . சீர்மை - பன்மை . சிறப்பு - 
மேன்மை . ஒடு என்பது இங்கு எண்ணுப்பொருளில் வந்தது . ) 

இது , நீர்மையுடையார் பயனில் கூறுவராயின் , அவருடைய 
எல்லா நன்மையும் போ மென்றது . 


கூஉரு . 


பல்லார் முனியப் பயனில சொல்லுவான் 
எல்லாரும் எள்ளப் படும் . 


இ - ள் : - பயன் இல பல்லார் முனிய சொல்லுவான் - பயன் 
இல்லாதவற்றைப் பலர் வெறுக்கச் சொல்லுமவன் , எல்லாரும் எள் 
ளப்படும் - எல்லாரானும் இகழப்படுவன் . 

து , பயனில் கூறுவான் பிறரால் இகழப்படுவ னென்றது . 


பயனில் சொல் பாராட்டு வானை மகனெனல் 

; 
மக்கட் பதடி எனல் . 


இ - ள் ; - பயன் இல் சொல் பாராட்டுவானை - பயன் இல்லாத 
சொல்லைக் கொண்டாடுவானை , மகன் எனல் - மகன் என்னாதொ 
ழிக ; மக்கள் பதடி எனல் - மக்களில் பதர் என்று சொல்லுக . 

( முதல் எனல் அல்லீற்று எதிர் மறை வியங்கோள் . இரண் 
டாம் எனல் அல்லீற்று உடன்பாட்டு வியங்கோள் .) 


ககஅ 


பயனில சொல்லாமை 


இது , பயனில்சொல் பாராட்டுதல் மக்கட் பண்பில்லை யென் 


he எ . 


அரும்பயன் ஆயம் அறிவினார் சொல்லார் 
பெரும்பயன் இல்லாத சொல் . 

இ - ள் : - அரும்பயன் ஆயும் அறிவினார் - அரிய பொருளை 
ஆராயும் அறிவினையுடையார் , பெரும் பயன் இல்லாத சொல் சொல் 
லார் - பெரிய பயன் இல்லாத சொற்களைச் சொல்லார் . 

( அரிய பொருள் - உணர்தற்கு அரிய பொருள் ; அதாவது 
மெய்ப்பொருள் . ) 

இது , பயனில் சொல் மேற்கூறிய குற்றமெல்லாம் பயத்தலன் 
அதனை அறிவுடையார் சொல்லா ரென்றது . 

5.உஅ 


பொருடீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார் , மருடீர்ந்த 
மாசறு காட்சி பவர் . 


இ - ள் : -- பொருள் தீர்த்த பொச்சாந்தும் சொல்லார் - பெ . 
ருள் இல்லாத சொல்லை மறந்தும் சொல்லார் , மருள் தீர்ந்த மாச 
அறு காட்சியர் - மயக்கம் தீர்ந்த குற்றம் அற் 2 தெளிவின் படை 
யார் . 

( பொருள் - பயன் . தீர்தல் - நீங்குதல் .) 
இது , தெளிவுடையார் பயனில கூறா ரென்றது . 


உசு . 


நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் ; 
பயன்ல சொல்லாமை நன்று , 


இ - ள் : - சான்றோர் நயன் இல சொல்லினும் சொல்லுக -சான் 
றோர் நயன் இல்லாதவற்றைச் சொல்லினும் சொல்லுக ; பயன் இல 
சொல்லாமை நன்று - பயன் இல்லாதவற்றைச் சொல்லாமை நன்று . 


கக்கூ 


துறவறவியல் 


சான்றோர் - 455 - காக்க : நிறைதோம் . 
இது , பயனில் கூறுதல் சான்மூேர்க்கு ஆகா தென்றது . கூ 0 .. 


ங ச - வது .-- யாமை . 


அஃதாவது , மயக்கத்தி.கும். நாகேஎன்று நினைத்திருக்கின்ற 
யாக்கையும் , தனதென்று நிமத்திருக்கின்ற பொருளும் நிலை நில் 
லாமையை , கூறுதம் . சாத்தினேட்டர் சுடாழுக்கத்தை 
நீத்தபின்னர் டான் எனது என்னும் பத்துக்க மாத் துதிக்கு 
வேண்டுதலின் , அவற்றின் நிலையாமை முதற்கண் கூதப்பட்டது . ) 


நில்லா தவற்றை நிலையின என்றுணரும் 
புல்லறி வாண்மை கடை . 


இ - ள் : - நில்லாதவற்றை நிலையின என்று உணரும் -தில்லாத 
பொருள்களை நிலைநிற்பன என்று நினைக்கின் 2 , டம் அறிவாண்மை 
கடை - புல்லிய அறிவுடைமை இழிந்தது . 

இது , பொருள்களை உள்ளவாறு காணவொட்டாத மயக்கத் 
தைக் கடியவேண்டு மென்றது . 

நாட்க , 


அற்கா இயல்பிற்றுச் செல்வம் ; அது பெற்றால் 
அற்குப ஆங்கே செயல் . 


D 


இ - ள் : - செல்வம் அற்கா இயல்பிற்று - செல்வம் நில்லாத 
இயல்பையுடைத்து ; அது பெற்றால் ஆங்கே அற்குப செயல் - அத 
னைப் பெற்றால் அப்பொழுதே நிற்பனாவாகிய அறங்களைச் செய்க . 

நிலையாமை மூன்று வகைப்படம் . அவை செவ்வம் நிலையாமை , 
ளமை நிலையாமை , யாக்கை நிலையாமை என்பன . 

செல்வம் நிலையில்லாத தென்றும் , செல்வத்தைப் பெற்றபொ 
முதே அறம் செய்ய வேண்டு மென்றும் இது கூறிற்று ,. 


கூகஉ . 


கஉ O 


சிலையாமை , 


கூத்தாட் டவைக்குழாத் தற்றே பெருஞ்செல்வம் ; 
போக்கும் அதுவிளிந் தற்று . 


இ - ள் : -கூத்தாட்டு அவைக்குழாம் அற்று பெருஞ் செல்வம் 
கூத்தாட்டு ( க்காண்டற்கு ) அவைக்கூட்டம் ( திரண்டால் ) போலும் 
பெருஞ் செல்வம் ( திரளுமாறு ) ; அது விளிந்தால் அற்று போக்கும் 
- அந்த அவை எழுந்துபோனால் போலும் அது போமாறும் . 

[ அவை - சபை . அத்து சாரியை . திரண்டால் என்பதும் 
திருளுமாறு என்பதும் எச்சமாக வருவிக்கப்பட்டன . விளிந்தால் 
என்பது ஆல் கெட்டு நின்றது . ஏகாரம் அசை .) 

இது , செல்வத்தின் வரத்தும் போக்கும் ஒரு பொழுதிலே 
நிகழு மென்றது . 


F.5 . 


நாளென்ப தொன்று போல் காட்டி உயிரீரும் 
வாள துணர்வார்ப் பெறின் . 


இ - ள் : - நாள் என்பது ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் 
வாள் - நாள் என்பது ( இன்பம் தருவதாகிய ) ஒன்றுபோலக் காட்டி 
உயிரை ஈருகின்ற ஒருவாளாம் , அஃது உணர்வார் பெறின் - அதனை 
அறிவாரைப் பெறின் . 

( அஃது என்பது ஆய்தம் கெட்டு நின்றது . அதனை அறிவரரைப் 
பெறின் - அதன் உண்மைத்தன்மையை அறிவார் உண்டாயின் .) 

இஃது , “ உயிரீரும் ” என்றமையால் இளமை நிலையாமை 
கூறிற்று . 


நாச்செற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை 
மேற்சென்று செய்யப் படும் . 


இ - ள் : -நா செற்று விக்குள் மேல் வாராமுன் - நா ( வழங்கா 
மல் ) செறுத்து விக்குளானது மீதூர்ந்து வருவதன் முன்னே , 5 ல் 


16 


துறவறவியல் 


நல்வினையை மேல்விழுந்து 


வினை மேல் சென்று செய்யப்படும் 
செய்யவேண்டும் . 


( செறுத்தல் - ஒட்டிப்போதல் . மீதூர்ந்து வருதல் மேல் 

படும் என்பது 
வருதல் . மேல்விழுந்து - முன்சென்று விரைந்து . 
வேண்டும் என்னும் பொருள் தந்து நின்றது . ) 

இஃது , உயிரானது கழிவதன் முன்னே நல்வினையைச் செய்ய 
வேண்டு மென்மது . 

நஙரு . 


நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் 
பெருமை யுடைத்திவ் வுலகு . 


இ - ள் : - ஒருவன் நெருகல் உளன் இன்று இல்லை என்னும் 
பெருமை - “ ஒருவன் நேற்று உளனாயிருந்தான் இன்று இல்லையாயி 
னான் ” என்று சொல்லும் பெருமையை , இவ்வுலகு உடைத்து - 
இவ்வுலகம் உடைத்து . 

( " நெருநல் உளனொருவன் இன்று இல்லை ” என்பது உலகத் 
தார் கூற்றாகக் கூறப்பட்டுள்ளது . ) 

து , யாக்கை நிலையாமை கூறிற்று . 


நங்க . 


ஒருபொழுதும் வாழ்வ தறியார் . கருதுப் 
கோடியும் அல்ல பல . 


இ - ள் : - ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் - ஒருபொழுதள 
வும் ( தம் உயிர் ) நிலைநிற்குமென்பதனை அறியா ராயிருந்தும் , கோடி 
யும் அல்ல பல கருதுப் - ( தமது வாழ்நாள்கள் ) கோடியும் அல்ல 
பலவாகக் கருதுவர் (உலகத்தார் ) . 

மேல் , ஒருநாள் உளனானவன் பிற்றை ஞான்று செத் 
தானென்றார் ; ஒருபொழுதளவும் 

நிலையாகா 
தன்றார் . 

கஉஉ 


ஈண்டு , 


கருஎ . 


நிலை படாமை 


குடம்பை தனித்தொழியப் புள்பறந் தற்றே , 
உடம்போ டுயிருடை நட்பு . 

இ - ள் : - குடம்பை தனித்து ஒழிய புள் பறந்தால் அற்று - 
கூடு தனியே கிடக்கப் புள்ளுப் பறந்துபோனாற் போலும் , உடம் 
போடு உயிர் உடை நட்பு - உடம்போடு உயிர் கொண்டுள்ள நட்பு . 

( ஏகாரம் அசை . நட்பு என்பது நட்பின் விடுகையை உணர்த்தி 
நின்றது . உடைய என்பது ஈறு கெட்டு நின்றது . ) 

மேல் , உயிர் நிலைநிற்றற்கு ஒருபொழுதென்று காலம் கூறினார் . 
இஃது , உயிர் நினைத்தபொழுது போ மென்பது . 


நஅ . 


உறங்கு வதுபோலும் சாக்கா றெங்கி 
விழிப்பது போலும் பிறப்பு . 

இ - ள் : --உறங்குவது போலும் சாக்காடு - உறங்குவதனோடு 
ஒக்கும் சாக்காடு ; உறங்கிவிழிப்பது போலும் பிறப்பு உறங்கிவிழிப் 
பதனோடு ஒக்கும் பிறப்பு . 

இது , போன உயிர் மீண்டும் பிறக்குமென்பதூஉம் , இறத்தலும் 
பிறத்தலும் உறங்குதலும் விழித்தலும்போ 50 மாறிவருமென்பது உம் 
கூறிற்று . 


கே . 


புக்கில் அமைந்தின்று கொல்லோ , உடம்பினுள் 
துச்சில் இருந்த உயிர்க்கு . 


இ - ள் : - உடம்பினுள் துச்சில் இருந்த உயிர்க்கு - னதல் 
லாத ) உடம்பினுள்ளே ஒதுக்குக் குடியாக இருந்த உயிர்க்கு , புக் 
கில் அமைந்தது இன்றோ- போயிருக்க இடம் அமைத்த தில்லையோ ? 
(( அமைந்த ) தாயின் இதனுள் இராதென்றவாறு . ( கொல் என்பது 
அசை . ) 

இது , மேற்கூறியவாற்றான் உயிர் மாறிப் பிறந்துவரினும் ஓர் 
இடத்தே தவறுமென்பது கூறிற்று . ( தவறுதலாவுது , பிறவி தவறு 
தல் ; அஃதாவது , வீடு பெறுதல் . ) 

ச O. 


கஉ 


துறவற வியல் 


கூரு- வது . - துறவுடைமை. 


துறவென்பது , ஒருவன் தவம் பண்ணாநின்ற காலத்து யாதா 
யினும் ஒரு தொடர்ப்பாடு உளதாயினும் அதனைப் பற்றறத் துறத்தல் . 
இது மயக்கமற்றார்க்கு வருவதொன்றாதலின் , நிலையாமையின்பின் 
கூறப்பட்டது . 


அடல்வேண்டும் ஐந்தின் புலத்தை ; விடல்வேண்டும் 
வேண்டிய வெல்லாம் ஒருங்கு . 


இ - ள் : - ஐந்தின் புலத்தை அடல்வேண்டும் - ( துறப்பாற்குப் ) 
பொறிகளைத் தினுக்கும் நுகர்ச்சியான ஐந்தினையும் கொல்லுதல் 
வேண்டும் ; வேண்டிய எல்லாம் ஒருங்கு விடல்வேண்டும் - ( அதற் 
காகத் தான் ) விரும்பின எல்லாவற்றையும் ஒரேகாலத்தில் விடுதல் 
வேண்டும் . 

( பொறிகள் ஐந்தாவன் : - மெய் , வாய் , கண் , மூக்கு , செவி . 
அவற்றிற்கு நுகர்ச்சியான ( அஃதாவது அநுபவமான ) ஐந்தாவன: 
ஊறு , சுவை , ஒளி, நாற்றம் , ஒசை . அந்நுகர்ச்சியான ஐந்தையம் 
கொல்லுதலாவது , அவை தன்மனத்தைக் கவராதபடி அவற்றை 
அடக்கியாளுதல் . ) 

இஃது , ஐம்புலங்களையும் வெல்ல வேண்டுமென்பது உம் , அதற் 
குத் தான் விரும்பிய பொருள்களையெல்லாம் ஒருங்கு விடவேண்டு 
மென்பதூஉம் கூறிற்று . 


( சக . 


யல்பாகும் நோன்பிற்கொன் றின்மை ; உடைமை 
! மயலாகும் மற்றும் பெயர்த்து , 


இ - ள் : -- ஒன்று இன்மை நோன்பிற்கு இயல்பாகும் - யாதொரு 
பொருளையும் இலதாதல் தவத்திற்கு இயல்பாகும் ; உடைமை பெ 
யர்த்தும் மயல் ஆகும் - பொருளுடைமை மீண்டும் ( பிறத்தற்குக் 
காரணமான ) மயக்கத்தைத் தரும் . 


52 ச 


து றவு 3 ) -- டைம் 


(உம்மை " பெயர்த்து ” என்பதனோம் கூட்டியுரைக்கப்பட்டர் , 
மற்று என்பது அசை . ஆகும் என்பது தரும் என்னும் பொருளிக் 
வந்தது .) 

இது , பொருளுடைமை பிறப்பிற்கு ஏதுவாய மயக்கத்தை 
உண்டுபண்ணு மென்றது . 


சட் . 


மற்றும் தொடர்ப்பா டெவன்கொல் , பிறப்பறுக்கல் 
உற்றார்க் குடம்பு மிகை . 


இ - ள் : - பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை - படப் 
பறுக்கல் உற்றார் க்கு உடம்பும் மிகையாயிருக்க, மற்றும் தொடர்ப் 
பாடு எவன் - மற்றும் சில தொடர்ப்பாகேளை உண்ட-க்குவது 
யா தினைக் கருதியோ ? 

( கொல் என்பது அசை . பிறப்பு அறுக்கல் உற்றார் - பதப் 
பினை ஒழித்தற்குரிய தவத்தினைச் செய்வார் . மிகை - மிகுதி . தோ 
டர்ப்பாடு - பற்று .) 

இது , தவம் செய்வார்க்குச் சரீரப்பற்றும் ஆகா தென்தது . 


பற்றி விடாஅ இடும்பைகள் , பற்றினைப் 
பற்றி விடாஅ தவர்க்கு . 

இ - ள் : - பற்றினை பற்றி விடாதவர் க்கு பொருள்களைப் பற்றி 
விடாதாரை , இடும்பைகள் பற்றி விடா - துன்பங்கள் பற்றி விடாதே 
நிற்கும் . 

இது , பொருள்களைத் துறவாக்கால் விலை கெடா தென்றது . 


யாதனின் யா தனின் நீங்கியான் நோதல் 
அதனின் அதனின் இலன் . 


இ - ள் : - யாதனின் யாதனின் நீங்கியான் - யாதொன்றினின் 
றும் யாதொன்றினின்றும் நீங்கினான் , அதனின் அதனின் நோதல் 
இலன் - அதனளவு அதனளவு துன்பமுறுதல் இலன் . 


க 216 


துறவற வியல் 


இது , பற்றினை விடவிடத் துன்பம் குறையு மென்றது . நசரு . 


பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் ; மற்று 
நிலையாமை காணப் படும் . 


இ - ள் : - பற்று அற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும் - ( ஒருவன் 
எல்லாப் பொருள்களோடும் பற்று அற்றபொழுதே ( அது ) பிறப் 
பை அறுக்கும் ; மற்று நிலையாமை காணப்படும் - அதனை விடாத 
பொழுது நிலையாமை காணப்படும் . 

( நிலையாமை - நிலையாமையையுடைய யாக்கை . காணப்படும் - 
உண்டாகும் . ) 

இஃது , எல்லாப் பற்றினையும் அறுக்கப் பிறப்பு அறுமென்றது . 


வேண்டின் உண்டாகத் துறக்க ; துறந்தபின் 
ஈண்டியற் பால பல . 


இ - ள் : - உண்டாக வேண்டின் துறக்க - ( தன் உயிர்க்கு ஆக் 
கம் ) உண்டாகவேண்டின் ( தன் உடைமை யெல்லாவற்றையும் ) துற 
க்க ; துறந்தபின் ஈண்டு இயல் 130 பால- துறந்தபின் இவ்விடத்தே 
இயலும் பகுதிகள் பல . 

இது , துறவினது இம்மைப்பயன் கூறிற்று . 


நசஎ . 


தலைப்பட்டார் தீரத் துறந்தார் ; மயங்கி 
வலைப்பட்டார் மற்றை யவர் 


- 


இ ள் : தீர துறந்தார் தலைப்பட்டார் - பற்றறத் துறந்தவர் 
முத்தியைத் தலைப்பட்டார் ; மற்றையவர் மயங்கி வலைப்பட்டார் . 
அல்லா தார் மயங்கிப் பிறப்பாகிய வலையிலே அகப்பட்டார் . 

( தலைப்படுதல் - பொருந்துதல் - அடைதல் . வலைபோலத் துன் 
பத்தைத் தருதலின் , பிறப்பினை வலையென்று கூறினார் . ) 


கஉ 


மெய்யுணர்தல் 


இது , துறவினது மறுமைப்பயன் கூறிற்று , 


யானென தென்னும் செருக்கறுப்பான் , வானோ . 
குயர்ந்த உலகம் புகும் . 


- ள் : - யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் - யா 
னென்றும் எனதென்றும் நினைக்கின்ற மயக்கத்தை அறுக்மன், 
வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் - தேவர்க்கு மேலாகிய உட்கத் 
தின் கண்ணே செல்லுவன் . 

இது , துறவினால் வீடு எய்து மென்றது . 


பற்றுக பற்றற்றான் பற்றினை ; அப்பற்றைப் 
பற்றுக பற்று விடற்கு . 


இ - ள் : - பற்று அற்றான் பற்றினை பற்றுக - பற்றினை அறுத் 
தானது பற்றினைப் பற்றுக ; அப்பற்றை பந்து பட்டத்துபசு-- 
அதனை (ப்பற்றுங்கால் பயன் கருதிப் பற்றாது ) பற்று வித்தாக கப் 
பற்றுக . 

பற்றற்றான் பற்றாவது , தியான சமாதி . 

இது , பொருள்களின் பற்றி விசிதக்கு மெய்ப்பொசப் 
பற்றுக என்றது . பின் மெய்யுணர்தல் கூறு திகட்டான் , இது பி படம் 
கூறப்பட்டது . 

: ( ) , 


ந . கூ - வது .-- மெய்யுணர்தல் . 


மெய்யுணர்த லென்பது , எக்காலத்தினும் அழியாது எவ்விடத்தி 
னும் நிற்கும் பொருள் இதுவென உணர்தம் . இது பற்றத் துர 
ரது உள்ளநிகழ்ச்சியாதலான் , துறவுடைமையின்பின் கூறப்பட்டது . 


ஐயுணர் வெய்தியக் கண்ணும் பயமின்தே 
மெய்யணர் வில்லா கவற்கு . 


கஉஎ 


துறவற வி 

வியல் 


இ - ள் : -ஐ உணர்வு எய்தியக்கண்ணும் - மெய் முதலாகிய 
பொறிகள் ஐந்தினாலும் அறியப்படுவனவெல்லாம் அறிந்த இடத் 
தும் , மெய்யுணர்வு இல்லா தவற்கு - உண்மையை அறியும் அறிவு 
இல்லா தாற்கு , பயம் இன்று - ( அதனான் ) ஒரு பயன் உண்டா 
காது . ( ஏகாரம் அசை .) 

இஃது , எல்லா ஞானங்களையும் அடைந்திருப்பினும் மெய்ஞ்ஞா 
னம் இல்லையேல் பயன் இல்லை யென்றது . 

ஈருக . 


பொருளல்ல வற்றைப் பொருளென் றுணரும் 
மருளானாம் மாணாப் பிறப்பு . 


- ள் : - பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் 
மருளான் -பொருளல்லா தவற்றைப் பொருளாகக் கொள்கின்ற மயக் 
கத்தினாலே , மாணா பிறப்பு ஆம் - மாட்சிமையில்லாத பிறப்பு உண் 
டடாகும் . 

( அகத்துள் கொள்ளுதலே உணர் தலா தலால் , " பொருளென்று 
உணரும் என்பதற்குப் பொருளாகக் கொள்கின்ற ” என்று 
உரைத்தனர் . ) 

இது , மெய்யுணருங்கால் மயக்கம் காண்பானாயின் பிறப்பு உண் 
டா மென்றது . 

ஙருஉ . 


எப்பொருள் எத்தன்மைத் தாயினும் , அப்பொருள் 
மெய்ப்பொருள் காண்ப தறிவு . 


இ - ள் : -எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் - யாதொரு 
பொருள் யாதொரு தன்மைத்தாயினும் , அப்பொருள் மெய் பொ 
ருள் காண்பது அறிவு - அப் பொருளினுடைய உண்மையைத் தான் 
உண்மையாகக் காண்பது ( யாதொன்று அஃது ) அறிவாம் . 

மெய்யென்பதூஉம் அறிவென்பதூஉம் ஒன்று . என்னை ? எக் 
காலத்தும் ஒரு தன்மையாகி அழியாது நிற்றலின் மெய்யாயிற்று ; 
எல்லாப் பொருளையும் காண்டலால் அறிவாயிற்று . 


i 


கஉ அ 


மெய்யுணர்தல் 


( அப்பொருளினுடைய உண்மையைத்தான் - அப்பொருளின . 
டைய ( நாமரூபங்களைவிட்டு ) உண்மைத்தன்மையையே . உண்மை 
யாக - மெய்ப்பொருளாக . 

க . ) 


இது , பொருள்களுடைய உண்மையைக் காண்பது அறிவா 
மென்றது . 

நருங . 


பிறப்பென்னும் பேதைமை நீங்கச் சிறப்பென்னும் 
செம்பொருள் காண்ப தறிவ . 


இ - ள் : -- பிறப்பு என்னும் பேதைமை நீங்க - பிறப்பாகிய அறி 
யாமையினின்று நீங்க , சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது 
அறிவு - பிறவாமையாகிய செவ்விய பொருளைக் காண்பது அறிவாம் 

பிறவாமை சிறந்ததாதலின் சிறப்பு என்னப்பட்டது . 

இது , தான் பிறந்தானாகவும் செத்தானாகவும் கருதுகின்ற அறி 
யாமையைவிட்டுத் தான் சாவில்லா தவனாகவும் பிறப்பில்லா தவனாக 
வும் நிற்கிற நிலைமையைக் காணவேண்டு மென்றது 

கூருசு . 


ஓர்த்துள்ளம் உள்ள துணரின் ஒருதலையாப் 
பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு , 


உணரின் 


-உள்ளம் உள்ளது ஓர்த்து ஒருதலையாக 
உள்ளமானது உள்ளபொருளை ஆராய்ந்து ஒருதலையாக 
மாயின் , பேர்த்து பிறப்பு உள்ளவேண்டா பின்னைப் பிறப்புண் 
டென்று நினையா தொழிக . 


( ஒருதலையாக - 


உண்மையாக . 


ஒருதலையாக 


என்பது ஈறு 


கெட்டு நின்றது . ) 


இது , மெய்யுணர்ந்தவர்கள் பிறப்பு உண்டென்று நினையா 


கஉகூ 


17 


துறவற 

வியல் 


தொழிக என்றது 


ஐயத்தின் நீங்கித் துணிந்தார்க்கு வையத்தின் 
வானம் நணிய துடைத்து . 


இ - ள் : - ஐயத்தின் நீங்கி துணிந்தார்க்கு - ( மெய்ப்பொ 
ருளை ) ஐயப்படுதலினின்று நீங்கித் துணிந்தவர்களுக்கு , வையத் 
தின் வானம் 

உடைத்து - இவ்வுலகத்தைப் போல 
மேலுலகம் அணித்தாம்தன்மை யுடைத்து . 


E ணியது 


துணிந்த அறிவின் கண்ண தெல்லா உலகு மாதலின் , அவ்வறி 
வுடையார்க்கு எல்லா உலகமும் ஒருங்குதோற்றும் . ஆதலால் , வை 
யத்தின் வானம் அணித்தா மென்றார் . 


இது , மெய்ப்பொருளை யுணர்ந்தார் எவ்விடமும் அறிவு ரென் 


நருகா . 


ருணீங்கி இன்பம் பயக்கும் , மருணீங்கி 
மாசறு காட்சி யவர்க்கு . 


இ - ள் : -- மருள் ங்கி மாசு அறு காட்சியவர்க்கு - மயக்கத் 
தினின்று நீங்கிக் குற்றமற்ற அறிவை யுடையார்க்கு , இருள் நீங்கி 
இன்பம் பயக்கும் - அறியாமையாகிய இருள் நீங்கி முத்தியாகிய 
இன்பம் உண்டாகும் . 


இது , மெய்யுணர்ந்தார்க்கு வினைவிட்டு முத்தியின்பம் உண் 
டாகு மென்றது . 

எ . 


5.ருஎ , 


கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் , தலைப்படுவர் 
மற்றீண்டு வாரா நெறி . " 


கங O 


மெய்யன 


1 ) ot 


இ - ள் : -- ஈண்டு மெய்ப்பொருள் கற்று கண்டார் - இவ்விடத் 
தே மெய்ப்பொருளை அறிந்து தெளிந் தாரே , மற்று ஈண்டு வர்ரா 
நெறி தலைப்படுவர் - மீண்டு இவ்விடத்து வாராத வழியினை அடைவர் . 

[ கண்டாரே என்பது ஏகாரம் கெட்டு நின்றது . 

இது , கல்வியால் அறிவை அறியப் பிறப்பு அறு மென்றது . 
[ அறிவு - மெய்ப்பொருள் .) 


. 


சார்புணர்ந்து சார்பு கெடஒழுகின் , மற்றழித்துச் 
சார்தரா சார் தரும் நோய் . 


- 

ள் : -சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் - (தன்னச் ) 
சார்வனவற்றை அறிந்து அவற்றின் சார்வு கெட ஒழுகுவது 
யின் , மற்று அழித்து சார்தரா சார் தரும் நோய் - அவ்வொழுக்கத் 
தினை அழித்துச் சார் தலைச் செய்யா சாரக்கடவ அன்பங்கள் . 

சார்வு கெட ஒழுகல் - வினைச்சார்வு கெட ஒழுகல் . அஃதாவது , 
காமம் வெகுளி மயக்கம் இன்றி மெய்புணர்ச்சியான் ஒழுகுதல் . 

இஃது ,உண்மையைக் கண்ட அக்காட்சியைத் தப்பாமல் முடிய 
நிற்பனாயின் , சாரக்கடவதாய் நிற்கின்ற வினை சாராதே விட்டுப் 
போ மென்றது . 


காமம் வெகுளி மயக்கம் இவைமூன்றின் 
நாமம் கெடக்கெடும் நோய் , 


இ - ள் : - காமம் வெகுளி மயக்கம் இவைமூன்றின் காமம் 
கெட - ஆசையும் வெகுளியும் மயக்கமும் என்னும் இவை மூன்றி 
னது நாமம் போக , நோய் கெடும் - வினை போம் . 

வினை கெடுதற்கு வழி இது வென்று கூறினார் . 


கூசு 0 . 


ககக 


துறவறவியல் 


ங எ - வது . - அவா வறுத்தல் . 


அவாவறுத்தலாவது , பொய்ப்பொருள்கள் மேல் செல்லும் ஆசை 
யைத் தவிர்த்தல் , முத்திக்குக் காரணம் மெய்யுணர்தலே அமையு 
மாயினும் , பின்னும் உடம்போடு நிற்றலின் தான் விட்ட பொருள்கள் 
மாட்டு ஆசை செல்லின் , மீண்டும் பிறப்பிற்குக் காரணமாம் . ஆத 
லான் , இதனைத் தவிரவேண்டு மென்று எல்லாவற்றினும் பின் கூறி 


னார் . 


அஞ்சுவ தோரும் அறனே ; ஒருவனை 
வஞ்சிப்ப தோரும் அவா . 


--- 


- 


ள் : - ஒருவனை வஞ்சிப்பது அவா ஒருவனை வஞ்சனை 
செய்வது ஆசை ; ( ஆதலான் ), அஞ்சுவது அறன் - ( அதனை ) அஞ்சுவ 
தே அறம் . 


வஞ்சனை செய்தலாவது முன்னே நன்றி செய்வாரைப் போல் 
இன்று பின்பு தீக்கதியுள் உய்த்தல் , ( ஓரும் என்பன இரண்டும் 
அசை . ) 

இஃது , ஆசையின்மை வேண்டு மென்றது . 


நசுக . 


வாவில்லார்க் கில்லாகும் துன்பம் ; அஃதுண்டேல் 
தவாஅது மேன்மேல் வரும் . 


இ - ள் : - அவா இல்லார்க்கு துன்பம் இல்லாகும் - ஆசையில் 
லார்க்குத் துன்பம் இல்லையாகும் ; அஃது உண்டேல் (துன்பம் ) 
தவாது மேல் மேல் வரும் அது உண்டாயின் துன்பமானது 
கெடாது மேன்மேல் வரும் . 


இஃது , அவாவால் துன்பம் உண்டாகு மென்றது . 


கூகஉ . 


அவ || வறுத் 


அவாவென்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் 
தவாஅப் பிறப்பீனும் வித்து . 


இ - ள் : 


ள் : - எல்லா உயிர்க்கும் எ ஞான்றும் எல்லா உயிர் 
களுக்கும் எல்லா நாளும் , தவா பிறப்பு ஈதும் வித்து - கெடாத 
பிறப்பைக் கொடுக்கும் விதையாவது , அவா என்ப - ஆசை யென்று 
சொல்லுவர் (நல்லோர் ). 

இது , அவாவானது துன்பம் தருதலே யன்றிப் பிறப்பைத் தரு 


மென்றது . 


சுங . 


அற்றவர் என்பார் அவா அற்றார் ; மற்றையார் 
அற்றாக அற்ற திலர் . 


இ - ள் : - அற்றவர் என்பார் அவா அற்றார் - ( பற்று ) அற்றவர் 
என்பார் ஆசையற்றவரே ; மற்றையார் அற்றாக அற்றது இலர் 

( ஆசையறாது ) பற்றினை அறுத்தார் ஆசையற்றார் பற்றற்றது 
போலப் பற்றற்றது இலர் . 

( அற்றாக - அத்தன்மைத்தாக ஆசையற்றார் பற்றற்றது 
போல . ) 

இஃது , ஆசையுள்ள நாளெல்லாம் பற்றற்றவ ராகா ரென்றது . 


தூஉய்மை என்ப தவா வின்மை ; மற்றது 
வா அய்மை வேண்ட வரும் . 


இ 


உள் : - தூய்மை 

என்பது அவாவின்மை - ( ஒருவர்க்கு ) 
அழுக்கறுத்தலாவது ஆசையின்மை ; அது வாய்மை வேண்ட வவரும் - 
அவ்வாசையின்மை மெய் சொல்லு தலை விரும்ப வரும் . மற்று என் 
பது அசை .) 


ககூகூ 


துறவறவியல் 


இது , (பொருள்மேல் ஆசையில்லா தார் பொய்கூறா ராதலின் , ) 
மெய் சொல் 0 அவாவின்மை வருமென்று அவாவறுத்தற்குக் கருவி 
கூறிற்று . 

கூசுரு . 


அவாவினை ஆற்ற அறுப்பின் , தவாவினை 
தான் வேண்டும் ஆற்றான் வரும் . 


- ள் : -- அவாவினை ஆற்ற அறுப்பின் ஆசையை மிகவும் 
போக்குவானாயின் , தவா வினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் - 
கெடாத வினை தான் விரும்பும் நெறியாலே வரும் . 

( ஆற்ற - மிகவும் - முற்றிலும் கெடாத வினையாவது அறம் . ) 
இஃது அவாவின்மையால் அறம் கைகூடு மென்றது . 


) 


கசுசு . 


வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டில்லை ; 
யாண்டும் அதுவொப்ப தில் 


ள் : - வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஈண்டு இல்லை 
அவாவின்மை போன்ற மிக்க செல்வம் இவ்விடத்தில் இல்லை ; ஆண் 
டும் அது ஒப்பது இல் - அவ்விடத்திலும் அதனை ஒப்பது பிறிதில்லை. 

மிக்க செல்வம் - உயர்ந்த செல்வம் . இவ்விடம் - இவ்வு 60 கம் . 
அவ்விடம் - சுவர்க்க லோகம் . ) 

இஃது , அவாவின்மையின் மிக்க தோர் பொருள் இல்லை யென் 


நசுஎ , 


நது . 


இன்பம் இடையறா தீண்டும் ; அவாவென்னும் 
துன்பத்துள் துன்பம் கெடின் . 


ள் : - அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் - அவா 


ககூச 


அவாவறுத்தல் 


வாகிய துன்பங்களுள் மிக்க துன்பம் கெடுமாயின் , இன்பம் இடைய 
மாது ஈண்டும் - இன்பமானது இடையறாமல் (வந்து )மிகும் . 

இஃது , அவாவின்மையால் இன்பமும் வரு மென்றது . ஈசுசி . 


வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை ; மற்றது 
வேண்டாமை வேண்ட வரும் . 


ள் : - வேண்டுங்கால் பிறவாமை வேண்டும் - ( ஒருவன் ) 
விரும்புங்கால் பிறவாமையை விரும்புதல் வேண்டும் ; அது வேண் 
டாமை வேண்ட வரும் - பிறவாமை ( பொருளை ) விரும்பாமையை 
விரும்பத் தானே வரும் . 


இஃது , அவாவின்மையால் பிறவாமையும் வருமென்றது.கூசுக . 


ஆரா இயற்கை அவா நீப்பின் ; அந்நிலையே 
பேரா இயற்கை தரும் . 


இ - ள் : - ஆரா இயற்கை அவா மீப்பின் - நிறையா இயல்பினை 
யுடைய ஆசையை விடுவனாயின் , அந்நிலையே பேரா இயற்கை தரும் 
( அது ) விட்டபொழுதே அழியாத இயல்பினைத் தரும் . 

இயல்பாவது , என்றும் ஒருபடிப்பட்டது . 
இது , அவாவின்மையால் உயிர் தனது மெய்யுருவைப் பெறு 


மென்றது . 


கஎ 0 . 


ககூரு 


ஊழியல் . 


ஊழியலாவது , ஊழினது இயல்பு . ஊழாவது , முன்புசெய்த 
வினை பின்புவிளையும் முறை . மேல் கூறிய அறப்பகுதியும் , இனிக் 
கூறுகின்ற பொருட்பகுதியும் இன்பப்பகுதியும் முன் செய்த நல்வினை 
யால் வருதலையும் , அவற்றிற்கு மாறான பாவமும் வறுமையும் துன் 
பமும் தீவினையால் வருதலையும் அறியாதே பலமக்கள் தமது முயற் 
சியால் வந்ததென்ப . அஃது அன்று என்பதற்காக இது கூறப்பட் 
டது . ஒருவன் செய்த வினை தனது பயனை வழுவின்றிப் பயத்தல் 
அறத்தின் ஆகுமாதலான் , இஃது அறத்தின் இறுதிக்கண் கூறப் 
பட்டது . 


கூவுவது . - ஊழ் . 


அஃதாவது , ஊழினுடைய தன்மையைக் கூறுதல் . ( ஊழ் 
இன்ன தென்பது மேலே உரைக்கப்பட்டது . ) 


ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் ; 
போகூழால் தோன்றும் மடி . 

இ - ள் : - கைப்பொருள் ஆகும் ஊழால் அசைவின்மை தோன் 
றும் - ( ஒருவனுக்கு ) ஆக்கத்தைக் கொடுக்கின்ற ஊழ் தோற்றினால் 
முயற்சி தோன்றும் , போகும் ஊழால் மடி தோன்றும் - ஆக்கத் 
தின் ) அழிவைக் கொக்கின்ற ஊழ் தோற்றினால் மடி தோன்றும் . 


இஃது , ஆக்கத்திற்கும் கேட்டிற்கும் ஏதுவான முயற்சியும் முய 
லாமையம் ஊழால் வரு மென்றது . 


நஎக . 


கஙசு 


ஊழ் 


பேதைப் படுக்கும் இழவூழ் ; அறிவகற்றும் 
ஆகலூழ் உற்றக் கடை . 


இ - ள் : - இழவு ஊழ் பேதை படுக்கும் - கெடுக்கும் ஊழ் 
( தோன்றினால் ) அறியாமையை உண்டாக்கும் ; ஆகல் ஊழ் உற்றக் 

அறிவு அகற்றும் - ஆக்கும் ஊழ் தோன்றினால் அறிவை 
விரிக்கும் . 


கடை 


இஃது , அறிவும் அறியாமையும் ஊழால் வரு மென்றது . ங எ 2 . 


நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றும் தன் 
உண்மை யறிவே மிகும் . 


இ - ள் : -- நுண்ணிய நூல் பல கற்பினும் - ( ஒருவன் ) நுண்ணி 
தாக ஆராய்ந்த நூல்கள் பலவற்றையும் கற்றானாயினும் , மற்றும் தன் 
உண்மை யறிவே மிகும் - பின்னையும் தனக்கு இயல்பாகிய அறிவே 
மிகுத்துத் தோன்றும் . 


> 


மேல் அறிவிற்குக் காரணம் ஊழ் என்றார் . " அஃது எற்றுக்கு , 
கல்வியன்றே காரணமாம் ? என்றார் க்குக் கல்வியுண்டாகினும் 
ஊழானகிய அறிவு வலியடைத்தென்று இது கூறிற்று . 


ந.எம் . 


ஊழிற் பெருவலி யாவுள ? மற்றொன்று 
சூழினும் தான்முந் துறும் . 


சூழினும் 


இ - ள் :-ஊ ழின் பெருவலி யா உள - ஊழினும் மிக்க வலி 
யுடையன யாவை உள் ? மற்று ஒன்று சூழினும் தான் முந்துறும் - 
பிறிது ஒன்றை ஆராயும் காலத்தும் தான் முற்பட ( ஆராய்ச்சிக்கு 
உடன்பட்டு ) நிற்கும் . 


கஙஎ 


ஊழியல் 


இஃது , ஊழே எல்லாவற்றினும் பெரிய வலியை உடைத் 
தென்றது . 


கூ.எச. 


நல்லவை யெல்லாஅம் தீயவாம் ; தீயவும் 
நல்லவாம் செல்வம் செயற்கு 


இ - ள் : - செல்வம் செயற்கு தீயவும் நல்லவாம் - செல்வத்தை 
உண்டாக்குதற்கு ( முன்பு தனக்குத் ) தீதாயிருந்தனவும் நன் 
றாம் ; ( செல்வம் அழித்தற்கு ) நல்லவை யெல்லாம் தீயவாம் 
செல்வத்தை இல்லையா க்குதற்கு ( முன்பு தனக்கு ) நன்றாயிருந்தன 
வெல்லாம் தீதாம் . 

ஆகூழ் உற்ற காலையில் தீயகருவிகள் நல்ல கருவிகளாய்ச் செல் 
வத்தை ஆக்குமென்றும் , போகூழ் உற்றகாலையில் நல்லகருவிகள் 
தீயகருவிகளாய்ச் செல்வத்தை அழிக்குமென்றும் இது கூறிற்று .. 


பரியினும் ஆகாவாம் பாலல்ல ; உய்த்துச் 
சொரியினும் போகா தம . 


- ள் : - பால் அல்ல பரியினும் ஆகாவாம் - (ஊழால் ) தம் 
முடைய பகுதியல்லா தனவற்றை வருந்திக் காப்பினும் ( தமக்கு) 
ஆகா ; தம உய்த்து சொரியினும் போகா - (ஊழால் ) தம்முடைய 
பகுதியாயினவற்றைக் கொண்டுசென்று சொரிந்து விடினும் போகா . 


( ஆம் என்பது அசை . ) 

இது , முன்புள்ள செல்வம் காவல்படுதலும் களவுபோதலும் 
ஊழினாலே ஆகுமென்றது . 


நஎசு . 


வகுத்தான் வகுத்த வகையல்லால் , கோடி 
தொகுத்தாற்கும் துய்த்தல் அரிது . 


கஙஅ 


ஊழ் 


கோடி 


இ - ள் : - வகுத்தான் வகுத்த வகை அல்லால் விதானம் 
பண்ணினவன் விதானம்பண்ணின வகையினானல்லது , 
தொகுத்தாற்கும் துய்த்தல் அரிது - கோடிபொருளை ஈட்டினவனுக் 
கும் ( அதனால் வரும் ) பயனைக் கோடல் அருமையுடைத்து . 


( விதானம் பண்ணின வன் - ஒவ்வோர் உயிரின் வினையின்பயனை 
அஃதஃது அநுபவிக்கும்படி விதித்தவன் வினைப்பயன் சடமாதலால் , 
தன்னைச்செய்த உயிரை அறிந்து பொருந்தாது . அதனை அறிந்து 
பொருத்துவோன் கடவு ளென்பது ஆசிரியர் கொள்கை . “ இரந்தும் 
உயிர்வாழ்தல் வேண்டின் பரந்து , கெடுக உ கியற்றி யான் ” என்று 
பிறாண்டும் கூறியுள்ளார் . ) 


இது , பொருள் பெற்றாலும் நுகர் தற்கு ஊழ் வேண்டு 


மென்றது . 


எஎ . 


. 


இருவே றுலகத் தியற்கை , திருவேறு 
தெள்ளிய ராதலும் வேறு . 


- 


இ - ள் : -- திரு (வின ராதலும் ) தெள்ளியர்ஆதலும் வேறு வேறு 
செல்வமுடையராதலும் தெள்ளிய ராதலும் வேறு வேறு (ஊழி 
னால் வருமா தலான் ), இருவேறு உலகத்து இயற்கை - இரண்டு 
வகை ( யாதல் ) உலகத்தின் இயல்பு , 


( தெள்ளியர் - அறிவுடையார் . தெள்ளிய ராதலும் என்றதனால் , 
திருவின ராதலும் என்று கொள்ளப்பட்டது .) 

இது , செல்வத்தை அளிப்பதும் அறிவை அளிப்பதும் வெவ் 
வேறு ஊழா மென்றது . 


ங எ அ . 


துறப்பார்மன் துப்புர வில்லார் , உறற்பால 
ஊட்டா கழியும் எனின் . 


ககூகூ 


ஊழியல் 


ள் : - துப்புரவு இல்லார் துறப்பார் - நுகரும் பொருள் 
இல்லா தார் துறக்க அமைவர் , உறல் பால ஊட்டாது கழியும் 
எனின் - தமக்கு வந்துறும் துன்பப் பகுதியானவை உறாது போ 
மாயின் . 


( மன் என்பது அசை . ஊட்டாது என்பது ஈறு கெட்டு நின்றது . 
துன்பப்பகுதியானவை - துன்பத்தைக் கொடுக்கும் ஊழைச் சேர்ந் 
தவை .) 


ங.எக 


இது , துறவறம் ஊழினால் வரு மென்றது . 


நன்றாங்கால் நல்லவாக் காண்பவர் அன்றாங்கால் 
அல்லல் படுவ தெவன் ? 


இ - ள் : -நன்று ஆம் கால் நல்லவாக காண்பவர் - நன்மை 
வரும் காலத்து நன்றாகக் கண்டவர்கள் , அன்று ஆம் கால் அல்லல் 
படுவது எவன் - தீமை வரும் காலத்து அல்லல் படுவது யாதினுக்கு ? 


அறிந்தவர்கள் வருவனவெல்லாம் இயல்பென்று கொள்ள 
வேண்டு மென்று இது கூறிற்று . 

ங அ 0 . 


அறத்துப்பூரன் முடிந்த்தா 


எனது நூல்களுக்குத் 
தென்னாபிரிக்காவிலிருந்து பொருளுதவிய 
இந்திய சகோதரர்களின் பெயர்கள் முதலியன . 


பஷி பெ 


5 5 10 


0 10 0 


.. 


( 100 ) 


: 


( 10 ) ) 
( ) 2 ( 
( 10) 0 


, 


( 3 ) 
2 2 
(0 5 


மகாள - ள - ஸ்ரீ 
வி . ரெ . நமசிவாய முதலியார் , மாயவரம் 
ரா . இராமச்சந்திர நாயுடு , போர்ட் எலிசபெத் 
சி . நாராயணசாமி நாயும் , கொட்டுப்பாளையம் 
வே . த . சுப்பிரமணிய பிள்ளை , பரங்கிப்பேட்டை 
நா . கா . ரெங்கசாமி படையாட்சி அன்டு கம்பெனி, 

கீழப்பெரும்பள்ளம் 
வெ . நாராயணசாமி முதலியார் , தில்லையாடி 
சீனிவாச வாண்டையார் , மோரீஸ் 
மு . சுப்பிரமணிய செட்டியார் 
க . கரத்தா படையாட்சி , 

சிதம்பரம் கோயில் பத்து 
ஆர் . வேலுப்பிள்ளை, போர்ட் எலிசபெத் 
க . முத்துப்பத்தர் , கள்ளிவளாகம் 
ப . ஆறுமுக முதலியார் , 

மேலக்கட்டளை செம்பொனார் கோயில் , 
வே . முத்தைய படையாட்சி , பனங்குடி 
எஸ் . பொன்னுசாமி பிள்ளை , திருவாரூர் 
பொ . மாரிமுத்துப் பிள்ளை , தில்லையாடி 
த . முத்துசாமி படையாட்சி , மேலூர் 
ரா . கோவிந்தசாமி படையாட்சி , உமையாள்புரம் 
பெ . இருளப்ப படையாட்சி , நாச்சகட்டமா 
மா . சிவலிங்க படையாட்சி , மேலூர் 
மா . முத்தைய படையாட்சி , தாண்டாம்பட்டணம் 
சு . பக்கிரி படையாட்சி , குமாரகுடி, 
நா . சவரிநாயுடு , ஆக்கூர் 
மு . குப்புசாமிபிள்ளை , போர்ட் எலசம்பத் 
டி . கிருஷ்ணசாமி பிள்ளை 
நா . பெருமாள் நாயுடு , 
இருளப்ப செட்டியார் , தில்லையாடி 


{ } 


... 


1 | 
( 5 
( } 10 


| 


( 5 


( ப 


() 5 ) 
( 5 
o 5 11 


( 3 ப 
( 10 ) 


26 
0 2 6 
( ) 2 6 
0 5 0 
() 4. () 
(1) 3 ( 
() 10 
() 26 


: 


) 
த . வடிவேலு பிள்ளை , போர்ட் எலிசபெத் 
ஜெ . ரெட்டி ,, 
எஸ் . எம் . டேவிட் , 
வி . எம் . பொன்னுசாமி நாயக்கர் , ,, 
வி . எம் . நாராயணசாமி பிள்ளை , 
அ . சிங்காரவேலு முதலியார் , 
கா . சா . பக்கிரி படையாட்சி , கீழையூர் 
குமாரசாமி முதலியார் , திருச்செம்பொன்பள்ளி 
என் . எஸ் . நாகப்ப படையாட்சி , 

போர்ட் எலிசபெத் 
சா . சபாபதிபிள்ளை , தில்லையாடி 
பொ . கோவிந்தசாமி பிள்ளை , ,, 
கோ . இராஜாங்க நாயுடு , தில்லையாடி 
மு . மாணிக்க வாண்டையார் , முப்பேத்தங்குடி 
வை . ஷண்முக வாண்டையார் , நூப்போர்ட் 
சி . அப்பாவு பிள்ளை , டி ஆர் 
ஆ . நாராயணசாமி படையாட்சி , 

நடராஜபிள்ளை சாவடி 
என் , ரங்கசாமி செட்டியார் 


tt . 


.. 


() 5 ) 
0 10 6 
(1) 5 C 
2 ) 0 
() 2 6 
1 1 () 
5 5 ) 


. 


4. 


. 


1 0 0 
1 ) ( 
0 10 G 
0 10 0 


சாயனா நாயுடு , 


0 10 ) 
O 2 6 


-- 


கோ . வீரராகவ நாயுடு , 
த . கோவிந்தசாமி படையாட்சி ,, 

தாண்டாம்பட்டணம் 
ப . நாராயணசாமி படையாட்சி , 
ப . கரும்பாயிர படையாட்சி , 

கடாத்தலையன் பாளையம் 
சுப்பராய ஆசாரி , தில்லையாடி 
வெ . இலக்ஷமண மூப்பன் , ஆக்கூர் 
செ . இரத்தினசாமி படையாட்சி , 

செம்பொனார் கோயில் 
வே . காத்தபெருமாள் படையாட்சி , சேத்தூர் 
தி . நாராயணசாமி படையாட்சி , தில்லையாடி 
வீ . கோவிந்தசாமி படையாட்சி , ஒழுகமங்கலம் 
சி . நாகமுத்து படையாட்சி , மேலையூர் 
சி . கோதண்டபாணி நாயுடு , தில்லையாடி 


0 10 ( 

1 ) 
0 10 ) 
1 (0 0 





. 


5 ) 

( 
1 O 0 
1 

1 0 
110 0 
1 10 
1 


ៗ 


1 0 0 


- 
+ 
. 


1 0 0 
1 10 
1 1 3 
( 10 ) 
05 


... 


. 


06 

0 


() 10 O 
0 6 
0 20 
() 20 
0 2 ) 
( 100 


த . சந்தசாம் பிள்ளை , சந்திரபாடி. 
சி . சனிவாச படையாட்சி , வைத்தீசுவரன்கோயில் 
வி . சாமிபிள்ள , கிம்பர்லி 
எம் . சாமிபிள்ளை - 
கே . வெங்கட்டராம நாயுடு , 
கா . அய்பலு நாயுடு , தில்லையாடி 
பா . பானுகோபால் நாயம் , சேத்தூர் 
சா . உருத்திராபதி முதலியார் , நாங்கூர் 

இரத்தினசாமி படையாட்சி , தில்லையாடி 
ஹரி , கண்பத் , கிம்பர்லி 
சி . நடேச படையாட்சி 
ரா . சுப்பிரமணிய படையாட்சி , கிம்பர்லி 
நா . மாரிமுத்துப் பிள்ளை , தில்லையாடி 
சொ . கோவிந்தசாமி படையாட்சி 
வை . குமாரசாமி படையாட்சி , இராதாகல்லூர் 
மா . சுப்பிரமணிய படையாட்சி 
சொ . நடரா படையாட்சி , பாலூர் 
ரெ . கோவிந்தசாமி பிள்ளை 
ஆ . முனிசாப பிள்ளை 
* . கனபதி படையாட்சி 
பெ . கடேசபிள்ளை 
5. பக்கிரிசாமி பிள்ளை 
வி . கனகசபை படையாட்சி , தொடரிபட்டு 
ஆ . கோவிந்தசாமி படையாட்சி , நயனிபுரம் 
ஆ . ரெங்கசாமி படையாட்சி , காழியப்பான்சர் 
வ . நடேச ஆசாரி , உத்தரங்குடி 
கா . சொக்கலிங்கம் பிள்ளை , நீர்ே 
செ . வைத்தியலிங்க படையாட்சி , புளியந்துறை 

ரெங்கசாமி படையாட்சி , திருவெண்காடு 
முத்துகுமாரசாமி படையாட்சி , சேத்தூர் 
இ . கிருஷ்ணசாமி படையாட்சி , 

வைத்தீசுரன் கோயில் 
ஸ் . கோவிந்தசாமி நாயக் , கிம்பர்ல 
வராசாமி படையாட்சி , நயனிபுரம் 
பமுக படையாட்சி , மேலக்கட்டளை 


: 


() 2 
( ) 
0 2 6 
( 5 

0 
0 26 


(1) 10 ( 


26 


. 


( 50 
11 O 


... ( 5 ) 

010 ( ) 
( 76 
0 50 


22 


... ) 


ப 


க . பக்கிரி முதலியார் , சீர்காழ் 
ச . வீரப்பிள்ளை , பத்தம் 

... 0 5 ) 
வீ . சிவக்கொழுத்து படையாட்சி , 
அன்னப்பன்பேட்டை 

( ) 16 
சு . கிருஷ் சாமி முதலியார் , திருமருகல் 

(1) 50 
வி . கலிய முரலியார் , செபொனார் கோயில் 

( 5 ) 
சு . கோவிந்தசாமி முதலியார் , மேப்பப்பாதி 

... 0 5 / 
கா . சொக்கலிங்க முதலியார் , 
திருச்சொம்பொன்பள்ளி 

() 3 ( ) 
ச . சரவண முதலியார் , 

(1) 2 6 
ச . கந்தசாமி படையாட்சி , தில்லை பாடி 

() 10 
பொன்னுசாமி படையாட்சி , மெபர்லி 

() 26 
சு . மாரிமுத்து படையாட்சி , 

U 26 
4. வைத்தியலிங்க படையாட்சி , மேலைச்சா ) 

011 . 
ம . முத்துசாமி படையாட்சி , கிம்பர்லி 

() 1 ) 
5T , இராமசாமி செட்டியார் , தரங்கம்பாடி 

( 2 
மலைப் பெருமாள் பத்தர் , தில்லையாடி 

0 2 
சா . ஆதிமூல படையாட்சி , கிம்பர்லி 

O } 0 
எச்.கே. சாயம் , 
க . வெங்கடாசல ரா , சர்காழி 

213 4 
க . பக்கா . - : -சி , 

( 1 ) 

i 
15. பெருமாள்பிள் , வாழ்க்கை 

0 1 0 
க . சின்னத்தம்பி பிள்க , நல்லாடை 

10 
கொ , பக்கிரி முதலியார் , மேலப்பாதை 

01 
எஸ் , கே . சொக்கலிங்க பண்டிதன் , பிறையார் 

10 O 
கே . சுப்பிரமணிய முதலியார் , 
திருமலைராகன்பட்டணம் 

0100 
பி . எல் . செட்டி , சாத்தங்குடி 

( 2 6 
குமரப்பிள்ளை, 
சி . இரகுநாத படையாச்சி , மாயவரம் 

| 10 O 
த.வேதியப் பிள்ள , தில்லையாடி 

614 0 

க மொத்தம் ... ப . 73 14 1 
பிரம்பூர் , சென்ன . பிங்கள ளு 
சித்திரை மீன 17s , வ . உ . சிதம்பரம் பிள் 

K. R. Press , Madras . 


: 


... 


